பொறியியற் கணக்கு 


( ENGINEERING MATHEMATICS ) 

(பகுதி 1) 


ப.வே. நவநீதகிருஷ்ணன் 


பாடநாடு 


03 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


த . பா . நி . ( க . வெ . ) வரிசை எண் -663 


பொறியியற் கணக்கு 

( பகுதி 1 ) 


( திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தின்படி வெளியிடப்படுகிறது ) 


ஆசிரியர் 


ப . வே . நவநீதகிருஷ்ணன் , எம்.எஸ்ஸி . , பி.டி. , 

விரிவுரையாளர் , கணிதத்துறை , 
அரசினர் பொறியியற் கல்லூரி , சேலம் . 


க 


பாடநாளு 


Anal 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


First Edition - November, 1975 


T.N.T.B.Ş. ( C.P. ) No. 663 


Government of Tamilnadu 


Engineering Mathematics 


1 


Part 1 

. 


P. V. NAVANBETHAKRISHNAN 


Price Rs . 9-40 


Published by the Tamilnadı Text 
book Society under the Centrally Spon 

sored Scheme of Production of books and 
literature in regional languages at the 

University level of the Government of India 
in the Ministry of Education and Social 
Welfare ( Department of Culture ) , New 
Delhi. 


Printed by : 
Muthukumaraq Press , 
Madras - 1 . 


அணிந்துரை 


திரு . இரா . நெடுஞ்செழியன் 

( தமிழகக் கல்வி அமைச்சர் ) 
தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதினைந் 
தாண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் பட்டப் 
படிப்பு வகுப்புவரை மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தை 
யும் தமிழிலேயே கற்றுவருகின்றனர் . 1969 ஆம் ஆண்டிலிருந்து 
அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க ஏற்பாடு செய் 
துள்ளோம் . 

தமிழிலேயே கற்பிப்போம் என முன்வந்துள்ள 
கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல துறைகளில் தொண்டு 
செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு , தங்கள் சிறப்புத் துறை 
களில் நூல்கள் எழுதித் தர முன்வந்த நூலாசிரியர்கள் தொண் 
டுணர்ச்சி இவற்றின்காரணமாக இத்திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சி 
யும் மன நிறைவும் தரத்தக்க வகையில் நடைபெற்று வருகிறது . 
இவ்வகையில் கல்லூரிப் பேராசிரியர்கள் கலை , அறிவியல் 
பாடங்களை மாணவர்களுக்குத் தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் 
தேவையான பயிற்சியைப் பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக்கழக 
மும் , சென்னைப் பல்கலைக்கழகமும் ஆண்டுதோறும் எடுத்து 
வரும் பெருமுயற்சியைக் குறிப்பிட்டுச் சொல்லவேண்டும் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , மெய்ப் 
பொருளியல் , புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதம் , 
இயற்பியல் , வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , 
விலங்கியல் , தாவரவியல் , பொறியியல் , சட்டம் ஆகிய எல்லாத் 
துறைகளிலும் மூல நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற இரு 
வகையிலும் தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் வெளியிட்டு வரு 
கிறது . 

இவற்றுள் ஒன்றான ‘ பொறியியற் கணக்கு ( பகுதி 1 ) என்ற 
இந்நூல் தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 663 ஆவது 
வெளியீடாகும் . கல்லூரித் தமிழ்க் குழுவின் சார்பில் வெளியான 
35 நூல்களையும் சேர்த்து இதுவரை 698 நூல்கள் வெளிவந் 
துள்ளன . இந் நூல் மைய அரசு கல்வி சமூக நல அமைச் 
சகத்தின் மாநில மொழியில் பல்கலைக்கழக நூல்கள் வெளியிடும் 
திட்டத்தின்கீழ் வெளியிடப்படுகிறது . 

தமிழில் பயிலும் மாணவர்கள் உலக மாணவர்களிடையே 
சிறந்த இடம் பெறவேண்டும் என்பதே நம் குறிக்கோளாகும் . 
கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் . கலையியற் பாடங்களை 
யும் , அறிவியற் பாடங்களையும் , தொழில்நுட்ப அறிவுப் பாடங் 
களையும் பயிலுகின்ற மாணவர்கள் அவற்றைத் தமிழில் பயில 
வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருவதற்குக் காரணம் , தமிழறிவு 
வளரவேண்டும் என்பதைவிட , தமிழ் மக்களின் அறிவு ஆற்றல் 
எளிதாக , விரைவாக வளரவேண்டும் என்பதுதான் . எதிலும் 
தமிழ் எங்கும் தமிழ் என்ற குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டிய 
கடப்பாடு , தமிழகத்து ஆசிரியப் பெருமக்களையும் மாணவர் 
களையும் சார்ந்ததாகும் . தமிழ்நாட்டுப் பல்கலைக் கழகங்களின் 
பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் மனம் கலந்த 
நன்றி உரியதாகுக . 

இரா . நெடுஞ்செழியன் 


பொருளடக்கம் 


பக்கம் 


( அ ) இயற்கணிதம் ( Algebra ) 


1 


1. பகுதி பின்னங்கள் ( Partial Fractions ) 

விகிதமுறு பின்னம் - தகுபின்னத்தைப் பகுதி 
பின்னங்களாகப் பிரித்தல் - விகிதமுறு பின்னத் 
தைப் பிரித்தல் - ஒரு சுருக்கு முறை - வேறு 
முறைகள் . 


20 


2. ஈருறுப்புத் தேற்றம் ( Binomial Theorem ) 

விகிதமுறு அடுக்கின் ஈருறுப்புத் தேற்றம் - 
மிகை 

முழுவெண் குறியீட்டுக்கான ஈருறுப்புத் 
தேற்றம் - நடுவுறுப்பு - பொதுவுறுப்பு - சில முக்கிய 
விரித்தல்கள் - முதல் குறையுறுப்பு - எண்ணளவில் 
மிகப்பெரிய உறுப்பு - செயல்முறை விதி - தொடர் 
கூட்டல் - தோராயங்கள் - எல்லைகள் . 


68 


3. அடுக்குக்குறித் தேற்றம் ( Exponential Theorem ) 

e என்ற எண்- e- யின் மதிப்பு 2 , 3 ஆகிய 
இரண்டுக்கும் இடைப்பட்டது- ஒரு விகிதமுறா 
எண் - அடுக்குக்குறித் தேற்றம்- n ஒரு விகிதமுறு 
எண்ணானால் - தொடர் கூட்டல் - தோராயங்களும் 
எல்லைகளும் . 


102 


... 


4. மடக்கைத் தேற்றம் ( Logarithmic Theorem ) 

மடக்கை - மடக்கைத் தேற்றம் - சில விளைவு 
கள் - தொடர்கூட்டல் - தோராயங்கள்- எல்லைகள் . 


பக்கம் 


( ஆ ) வகை நுண்கணிதம் ( Differential Calculus ) 


133 


5. சார்புகளும் எல்லைகளும் ( Functions and Limits ) ... 

மாறிகளும் மாறிலிகளும் - சார்புகள் - சார்பு 
வகைகள் - எல்லைகள் - எல்லைத் தேற்றங்கள் 
சில செயல்முறை விதிகள் - சில நியம எல்லைகள் 
தொடர்ச்சியான சார்பும் தொடர்ச்சியற்ற சார்பும் 
தொடர்ச்சியறும் வகைகள் - சில தேற்றங்கள் . 


160 


6. வகையிடுதல் ( Differentiation ) 

வரையறை - முதற்கொள்கையிலிருந்து வகை 
பிடல் - சில தேற்றங்கள் - மாறிலியின் வகைக் 
கெழு ; இரு சார்புகளின் கூடுதலின் , பெருக்கலின் , 
வகுத்தலின் வகைக்கெழு - அதிபரவளைவுச் சார்பு 
கள் - அவற்றை வகையிடல்- நேர்மாறு சார்பு 
களின் வகைக்கெழுக்கள் - வட்டநேர்மாறு சார்பு 
கள் -- அதிபர வளைவு நேர்மாறு சார்புகள் - சார்பின் 
சார்பாக வகையிடல் - பிரதியிட்டு வகையிடல் - 
மடக்கை எடுத்து வகையிடல் - உட்படுசார்புகளை 
வகையிடல் - ஒரு சார்பை மற்றொரு சார்பைக் 
குறித்து வகையிடல் - துணையலகின் மூலம் வகை 
பிடல் . 


216 


7. தொடர்ந்து வகையிடல் ( Successive Differen . 

tiation ) 

வகைக்கெழுவை வகையிடுதல்- குறியீடுகள் 
நியம விளைவுகள் - வகைக்கெழுச் சமன்பாடுகளை 
அமைத்தல் - லைபினிட்சின் தேற்றம் . 


243 


8. வகைக்கெழுவின் பொருளும் பயனும் ( Meaning of 

the Derivative and its Applications ) 

வகைக்கெழுவின் இரு பொருள்கள் : சமதள 
வளை கோட்டின் சாய்வுவிகிதமாக ; வீத அளவை 
யாக - வகைக்கெழுவின் பயன்கள் : கூடும் சார்பும் 
குறையும் சார்பும் ; காலத்தைக் குறித்த மாற்றுவீத 
அளவை - திசைவேகமும் திசைவேக வளர்ச்சி 
தமும் - சுழல்வேகமும் சுழல்வேக வளர்ச்சி 


vi 


பக்கம் 


வீதமும் - சமதளப்பாதையில் இயக்கம் தொடு 
கோடும் செங்கோடும் - வளைகோடுகளின் வெட்டுக் 
கோணம்- தொடுகோடு , செங்கோடு ஆகியவற் 
றின் நீளமும் , தொடுகோட்டடியும் செங்கோட்டடி 
யும் - ஓர் இணைப்பு : தூரக்கோணக்கூறுகள் : 
வளைகோட்டின் தூரக்கோணச் சமன்பாடு ; கூறு 
மாற்றம் . 


309 


9. பகுதி வகைக்கெழு காணல் ( Partial Differen . 

tiation ) 

ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகளின் சார்பு - பகுதி 
வகைக்கெழு - தொடர் பகுதி வகைக் கெழுக்கள் 
சார்பின் சார்புவிதி -- சமபடிச் சார்புகள் - ஆய்லரின் 
தேற்றம் - முழு வகையீடு - கிளைத் தேற்றங்கள் : 
முழு வகைக்கெழு ; பல சார்புகளின் சார்பின் பகுதி , 
வகைக்கெழு ; சாராத மாறிகளை மாற்றுதல் . 


சுருக்கக் குறியீடுகள் 


342 


.. 


மேற்கோள் நூற்பட்டியல் 


343 


கலைச்சொற்கள் 


344 


( அ ) இயற்கணிதம் 


( ALGEBRA ) 


1. பகுதி பின்னங்கள் 

( Partial Fractions ) 


1.0 ஒரு விகிதமுறு பின்னத்தை ( rational fraction ) , அதன் 
பகுதி பின்னங்கள் எனப்படும் பல எளிய பின்னங்களின் 
கூடுதலாக எழுதும் முறையை இப்பகுதியில் காண்போம் . 


1.1 விகிதமுறு பின்னம் 

P , Q ஆகியவை x- ல் இரு பல்லுறுப்புக் கோவைகளானால் 
P 

P 
( Polynomials ) , என்பது x- ல் ஒரு விகிதமுறு பின்னம் . 

Q 
இதன் வடிவம் : 
P 

a ) x " + a | x - 1 + as x -2 + ...... -- as 
O b , x -- b , x - 1 + b , xn - 2 + ......-- b . 


இதில் , 

மிகை முழுவெண்கள் ; al , a ,, ... , an , 
bọ , b , b , என்பவை மெய் மாறிலிகள் . 


m , 


P- யின் படி Q- வின் படியைவிடக் குறைந்திருப்பின் இப் 
பின்னம் தகு பின்னம் ( proper fraction ) எனவும் , அவ்வாறு 
குறைந்திராவிடில் பின்னம் தகாப் பின்னம் ( improper fraction ) 
எனவும் கூறப்படும் . 


ஒரு தகாப் பின்னத்தை , ஒரு பல்லுறுப்புக் கோவை , ஒரு 
தகு பின்னம் ஆகியவற்றின் கூடுதலாக எழுதலாம் . எடுத்துக் 

x3 + 2.x2 --- 1 
காட்டாக , 

என்பதை , தொகுதியைப் பகுதியால் 
x2 -9 

9x + 19 
வகுத்த பின் , * + 2 + 

என்று 

எழுதலாம் . இதில் 
x2 - 9 


2 


பொறியியற் கணக்கு 


4 = x + 2 என்பது வகுத்தபின் வரும் - ஈவு ; | = 9x + 19 

P 
என்பது மீதி . பொதுவாக , 

. 

ஒரு தகாப் பின்னமானால் , 
P 
Q 

= 4 + 


என எழுதலாம் . இதில் 4 ஒரு பல்லுறுப்புக் கோவை ; 


ஒரு பகுதி பின்னம் . 


மேலும் சில எடுத்துக் காட்டுகள் : 
2x2 + x + 1 

11x - 11 
x2 5x +6 

x - 5x + 6 


= 2+ 


p5 


p 
( p - 1 ) ( p + 1 ) 


p - p - 3 
P3 - p + p - 1 


3 


= p3 + P - ps –p3 + p - 1 


+ 


1.2 பல தகு பின்னங்களைக் கூட்ட , வேறொரு தகு பின்னம் 

" 
1 

3 
கிடைக்கிறது . எடுத்துக்காட்டாக , 

x +2 2x -1 
5 ( x + 1 ) 

இதிலிருந்து , வலப்பக்கத்திலுள்ள 
2x2 + 3x -2 
பின்னத்தை , இடப் பக்கத்திலுள்ள எளிய தகு பின்னங்களாகப் 
பிரித்து , அவற்றின் கூடுதலாக எழுதலாம் என்றும் தெரிகிறது . 


1.3 தகு பின்னத்தைப் பகுதி பின்னங்களாகப் பிரித்தல் 

P 
Q 

ஒரு தகு பின்னமாகவும் , இதில் Q இரு காரணிகளாக 
( factors ) வேனும் பிரிக்கக்கூடியதாகவும் இருக்கட்டும் . இக் 
காரணிகளைத் தம் பகுதிகளாகக் கொண்ட பல எளிய பின்னங் 

P 
களின் கூடுதலாக 

Q 

-வை எழுதலாம் . அவ் வெளிய பின்னங் 
களைப் பகுதி பின்னங்கள் எனவும் , அவ்வாறு எழுதுவதைப் 
பகுதி பின்னங்களாகப் பிரித்தல் எனவும் கூறுவோம் . 

Q- வின் அமைப்பைப் பொறுத்துப் பகுதி பின்னங்களின் 
அமைப்பும் இருக்கும் . 


பகுதி பின்னங்கள் 


3 


அமைப்பு 1. Q- வின் , மடங்குதலில்லாத ( non - repeated ) , 

A 
( ax + b ) போன்ற ஒவ்வொரு காரணிக்கும் , 

ar + b 
வடிவமுள்ள ஒரு பகுதி பின்னம் எழும் . 


என்ற 


அமைப்பு 2. மேலும் காரணிப் படுத்த முடியாத , மடங்குத 
லில்லாத , ( cx2 + dx + e ) போன்ற ஒவ்வொரு காரணி.யின் 

Bx + C 
பொருட்டும் 

வடிவமுள்ள ஒரு பகுதி 
cx2 + dx + e 
பின்னம் தோன்றும் . 


என்ற 


AL 


அமைப்பு 3. ( ax + b ) " என்பது Q- வின் காரணியானால் , 

A , 

A , 
அதன் பொருட்டு 

+ 

+ 
ax + b ( ax + b ) 2 ( 

( ax + b ) 3 

+ ... 
An 

என்ற பகுதி பின்னங்கள் எழும் . 
( ax + b ) 


+ 


அமைப்பு 4. ( cx2 + dx + e ) " என்பது Q- வின் காரணி 
யானால் , அதன் பொருட்டு cx2 + dx + : 

B ] x + C 

B , x + C , 
+ 

( cx2 + ax + e ) 


+ ... 


என்ற 


B , x + C , 

B , x + C , 
+ 

+ 
( cx2 + dx + ) 

( cx2 + dx + er 
பகுதி பின்னங்கள் எழும் . 
இவற்றில் A , B , C , A1 , A2 , ...... B1 , B2 , 

A1 , A2 , ... , B1 , B2 , ...., C ) , C . ,... 
என்பவை மாறிலிகள் ; 1 மிகை முழுவெண் . 


நிறுவல் 


P 


P 
Q 


XY 


என்பது கொடுத்த தகு 

பின்னமாக இருக்கட்டும் . X , Y 
இரண்டிற்கும் பொதுவாக 1 ஐத் தவிர வேறு காரணி இல்லை 
எனில் , அதாவது , X , Y இரண்டும் ஒன்றுக்கொன்று பகாத் 
தன்மை கொண்டவை ( Prime to each other ) எனில் , இதை 
P P R S 

+ 
. XY = x Y 

( அ ) 
என , இரு தகு பின்னங்களின் கூடுதலாக எழுதலாம் . இது ஒரு 
துணைக்கோட்பாடு ( Lemma ). எனவே , R , S- ன் படிகள் 


4 


பொறியியற் கணக்கு 


முறையே Y , Y- ன் படிகளை விடக் குறைந்தே இருக்க வேண்டும் 
என்பது தெளிவு . 


( 1 ) X = ax + b என வை . இது மடங்குதலில்லாத காரணி 
யாதலால் Y- ல் இராது . அதாவது , X , Y இரண்டும் பகாத் 
தன்மையன . எனவே கொடுத்த பின்னத்தை ( அ ) என்ற 
வடிவத்தில் எழுதலாம் . X- ன் படி 1 என்பதால் , R ஒரு மாறிலி 
யாகத்தான் இருக்கவேண்டும் . ஆகவே R = A. 


L 


( 2 ) X , 

= cx2 + dx + e எனக் கொண்டு , R- ன் வடிவம் 
Bx + C என இதேபோல் நிறுவலாம் . 


( 3 ) X = ( ax + b ) " எனக் கொள் , x- ல் ( n - 1 ) - க்கு மிகாத 
படியுடையதாக R இருக்கவேண்டுமாதலால் , 

R = A , ( ax + b ) -1 + - A , ( ax -- b ) - 2 + ... + An 
என எழுதலாம் . ஆகவே , 
R 

A. 
--- 

+ ... + 
X ( ux --- b ) 2 

( ax + b ) " 


A , 


A2 


ax + b 


R 


வடி 


( 4 ) x = [ cxe + dx + e ) " எனக் கொண்டு , ன் 
வத்தை இதே முறையில் நிறுவலாம் . 


1.4 ஒரு விகிதமுறு பின்னத்தைப் பகுதி 

பகுதி பின்னங்களாகப் 
பிரிக்க வேண்டுமாயின் , அது தகாப்பின்னமாக விருந்தால் , 
முதலில் அதை ஒரு முழுவெண் சார்பு , ஒரு தகுபின்னம் 
ஆகியவற்றின் கூடுதலாக எழுதவேண்டும் . தகு பின் 
னத்தை மட்டும் எடுத்து , பகுதியை முழுதுமாகக் காரணிப் 
படுத்தி அதன் அமைப்புக்கு ஏற்ற பகுதிபின்னங்களாகப் பிரித் 
தெழுத வேண்டும் . அதிலுள்ள தெரியாத மாறிலிகளைப் பிறகு 
காணவேண்டும் . 


மாதிரி 1 . 


பகுதி பின்னங்களாகப் பிரி : 


2 
( x - 4 ) ( 2x --- 5 ) 


இது தகுபின்னம் . இதன் பகுதியின் அமைப்பிலிருந்து , 
2 

A 

B 

-- 
( x - 4 ) ( 2x -- 5 ) x - 4 

2x + 5 


11 


பகுதி பின்னங்கள் 


5 


எனக் கொள்வோம் . இரு பக்கங்களையும் இடப்பக்கப் பகுதி 
யால் பெருக்கக் கிடைப்பது : 
2 = A ( 2x + 5 ) + B ( x - 4 ) 

.... ( 1 ) 
இதில் x = 4 

4 எனப் பிரதியிட , 2 = 13A . 
5 

13 
எனப் பிரதியிட , 2 

B. 
2 

2 


2 


எனவே , 


A 


: 


B 


4 
13 


13 


ஆகவே , 
2 

2 
( x - 4 ) (2x + 5) = 13 ( x 

13 ( x - 4 ) 


4 
13 ( 2x + 5 ) 


மாதிரி 2 . 


பகுதி பின்னங்களாகப் பிரி : 


( x -- 1 ) ( 2x2 + 5x + 2 ) 


தரப்பட்ட பின்னத்தை ( x ) என்போம் . இதன் பகுதியை , 
( x - 1 ) ( x + 2 ) ( 2x + 1 ) என முழுவதுமாகக் காரணிப் 
படுத்தலாம் . எனவே , 


- 


எனக் 


A. 

B 
f ( x ) = 

+ 
( x - 1) ( x + 2 ) ( 2x + 1 ) 1 

x -- 2 
C 
+ 

கொள்வோம் . இதை ( x - 1 ) ( x + 2 ) 
2x + 1 
( 2x + 1 ) -ஆல் பெருக்க , 
x == A ( x + 2 ) ( 2x + 1 ) + B ( x - 1 ) ( 2x + 1 ) + C 

( x - 1 ) ( x + 2 ) .... ( 2 ) 
1 என இட , 

1 = 9A 
- 2 என 

ட , 2 --- 9B 
1 

1 

9 
என இட , 

C. 
2 

2 4 


-- 


-- 


இவற்றிலிருந்து , A 


B. 


2 
9 


C = 


- 


எனவே , 


91 


3 
I ( x ) = ( -1) - 9(x + 2 ) 

9 ( x - 1 ) - 9 ( x + 2 ) + 9 ( 2x + 1 ) 


2 


6 


பொறியியற் கணக்கு 


குறிப்பு : சமன்பாடு ( 1 )-லிருந்து A , B என்ற இரு மாறிலி 
களையும் , சமன்பாடு ( 2 )-லிருந்து A , B , C என்ற மூன்று 
மாறிலிகளையும் அறிய வேண்டியிருந்தது . எனவே , முறையே 
இரண்டும் மூன்றுமான ஒருங்கமை சமன்பாடுகளை (simulta 
neous equations ) அவற்றிலிருந்து பெற நேர்ந்தது . பொதுவாக , 
n- மாறிலிகளை அறிய வேண்டுமானால் , அவை அடங்கிய 7 ஒருங் 
கமை சமன்பாடுகளைப் பெற்றாக வேண்டும் . இவற்றை , ( 1 ) , 
( 2 ) -ஐப் போன்ற சமன்பாடுகளிலிருந்து பெறுவதற்கு x- க்கு 
எளிய 

எண் மதிப்புகளைப் பிரதியிடலாம் ; அல்லது , இரு 
பக்கங்களிலுமுள்ள x- ன் ஒத்த அடுக்குகளின் கெழுக்களை 
( coefficients ) ஒப்பிடவும் செய்யலாம் . 


மாதிரி 3 . 


- 


2x3 - 7x2 14x - 38 

( x - 4 ) ( 2x + 5 ) 
என்ற தகாப்பின்னத்தை , ஒரு முழுவெண் சார்பு ( Integral 
Function ) , பகுதி பின்னங்கள் ஆகியவற்றின் கூடுதலாக எழுது , 


தரப்பட்ட கோவையின் பகுதியை ( 2x2 - 3x - 20 ) எனப் 
பெருக்கி , தொகுதியை அதனால் வகுத்த பின் 


2x3 - 7x2 
7x2 - 14x - 38 

= x - 2 
( x - 4 ) ( 2x + 5 ) 

78 
( x - 4 ) ( 2x + 5 ) 


எனக் கிடைக்கிறது . இதில் (x - 2 ) ஒரு முழுவெண் சார்பு . 
மற்றது தகுபின்னம் . அதை 
78 

6 

12 
( x - 4 ) ( 2x + 5 ) 

) ( 2x + 5 ) 
எனப் பகுதி பின்னப்படுத்தலாம் ( மாதிரி 1 ) . ஆகவே , 
2x3 -7x2 - 14x- 38 

6 

= x - 2 
( x - 4 ) ( 2x + 5 ) 

( x - 4 ) 

12 
+ 

( 2x + 5 ) 





பகுதி பின்னங்கள் 


7 


மாதிரி 4 . 

( x + 3 ) 2 
பகுதி பின்னங்களாகப் பிரி : 

( x - 1 ) ( x2 + x + 2 ) 
x2 + x + 2 என்பதை மேலும் மெய்க் காரணிகளாகப் 
பிரிக்க முடியாது . எனவே , 
( x + 3 ) 2 

AA 

Bx + C 

+ 
( x - 1 ) ( x2 + x + 2 ) 

x2 + x +2 
எனக் கொள் . இதிலிருந்து கிடைப்பது : 

( x + 3 ) 2 = A ( x2 + x + 2 ) + ( Bx + C ) ( x - 1 ) . 
என இட , 16 

A 4 
0 என ட , 9 = 2A - C 

C = - 1 . 


= 4A . 


x = 0 என இடுவதும் , சார்பிலா உறுப்புகளைச் ( Constants ) 
சமப்படுத்துவதும் ஒன்றேதான் என்பதைக் கவனிக்கவும் . 


x2- ன் கெழுக்களைச் சமப்படுத்த , 1 = A + B B = - 3 . 
( x + 3 ) 2 

4 

3x +1 
( x - 1 ) ( x2 + x + 2 ) 

x -- 1 x2 + x + 2 * 


* 


மாதிரி 5 

1 + x2 + x3 
பகுதி பின்னங்களைக் காண் : 

( 1 - 3 ) ( 1 - 3 ) 
1 - x3 = ( 1 - x ) ( 1 + x + x2 ) 
என்பதால் , கொடுத்த பின்னத்தை , ( 1 – x)2 ( 1 + x + x2 ) 

1 + x2 + x3 
என எழுதி , இதன் பகுதியின் அமைப்புக்கு ஏற்ப 


1 + 2 + x3 
( 1 - x ) ( 1 + x + x2 ) 


AA 

B 
+ 
1 - x ( 1 - x ) 2 

Cx + D 
+ 

( 1 + x + x ) 


எனக் கொள் . இரு பக்கங்களையும் ( 1 -x ) 2 ( 1 + x + x2 ) ஆல் 
பெருக்க , 
1 + x + x = A ( 1 - x ) ( 1 + x + x2 ) 

+ B ( 1 + x + x3 ) + ( Cx + D ) ( 1 - x ) . 

1 + 


18 


பொறியியற் கணக்கு 


x = 1 என இட , 
x = 0 என இட , 
x3- ன் கெழுக்களை ஒப்பிட , 
x- ன் கெழுக்களை ஒப்பிட , 


3 = 3B ; 
1 = A + B + D ; 
1 = - A + C ; 
0 = B + - 2D . 


இவற்றைத் தீர்க்க , 


A 


2 
3 


B = 1 , C = 


D 


2 
3 . 


3 


எனவே , கொடுக்கப்பட்ட பின்னத்தின் பகுதி பின்னங்கள் : 
1 2 

* +2 
( 1 - x ) 2 

3 ( 1 - x ) + 3 (1+ + x2 ) 


மாதிரி 6 


பகுதி பின்னம் காண் : 


8x 
( x = 1) ( x + 1 ) 


8 * 


A 


+ 


( x - 1) 3 ( x + 1) 


B - 

C 
+ 
1 ) 2 ( x - 1 ) 

D 
+ 

( x + 1 ) 


எனக் கொள் . 
8x = A ( x - 1 ) 2 ( x + 1 ) + B ( x - 1 ) ( x + 1 ) 

1 

+ C ( x + 1 ) + D ( x - 1 ) . 
என இட , 8 = 2C , C = 4 

- 1 என இட , - 8 == 8D , D = 1 
x3- ன் கெழுக்களை ஒப்பிட , 0 = A + D , A = - D = - 1 
x2- ன் கெழுக்களை ஒப்பிட , 0 = - A + B - 3D , 

B = A + 3D = 2 . 


8 * 


( x - 1 ) ( x +1) 


1 

4 
+ 
x + 1 ( x - 1 ) 

2- - 
+ 

( x - 1 ) 2 


1 
x - 1 


பகுதி பின்னங்கள் 


9 


மாதிரி 7 


பிரி . 


x3 + 1 
( x2 + 2)2 (x2 + 1 ) ஐப் பகுதி பின்னங்களாகப் 
பகுதியின் அமைப்பிலிருந்து , 


x3 + 1 
( x2 + 2 ) 2 ( x2 + 1 ) 


Ax + B Cx + D 

+ 
x2 + 2 ( x + 2 ) 2 


+ 


Ex + F 
x +1 


எனவை . 


ஆகவே , 
x + 1 = ( Ax + B ) ( x2 + 2 ) ( x2 + 1 ) 

+ ( Cx + D ) ( x2 + 1 ) + ( Ex + F ) ( x2 + 2 ) 2 . 


x3 + 1 = ( Ax + -B ) ( x + + 3x2 + 2 ) + ( Cx + D ) ( x2 + 1 ) 

+ ( Ex + F ) ( x4 + 4x2 + 4 ) . 


இரு புறங்களிலுமுள்ள x5 , x , x3 , x ?, x உறுப்புகளின் 
கெழுக்களையும் , சார்பிலா உறுப்புகளையும் ஒப்பிட , பின்வரும் 
ஒருங்கமை சமன்பாடுகள் முறையே கிடைக்கின்றன . 


... ( ii ) 


... ( iii ) 


A + E = 0 
B + F = 10 
3A + C + 4E = 1 
3B + D + 4F = 0 
2A + C + 4E = 0 
2B + D + 4F 1 


. ( iv ) 
... ( v ) 
... ( vi ) 


ச - டு ( iii ) லிருந்து ( v ) ஐக் கழித்து A = 1 எனவும் , 
அதனால் ( i ) லிருந்து E = -1 எனவும் , மீண்டும் ( iii ) லிருந்து 
C = 2 எனவும் பெறலாம் . இதேபோல் மற்ற மூன்று சமன்பாடு 
களிலிருந்தும் , B = -1, F = 1 , D = -1 எனப் பெறலாம் . 


எனவே , 


2x - 


1 


x3 +1 
( x2 + 2 ) 2 ( x2 + 1 ) 


x + 2 + ( x + 2 ) 


x2 + .1 


10 


பொறியியற் கணக்கு 


மாதிரி 8 


x5 


பகுதி பின்னங்களாகப் பிரி : 


( x2 + 2 ) ( x2 + b2 ) 

( x + c3 ) 


இதில் எங்கும் 8 இரட்டைப் படியிலேயே இருப்பதால் , 
x2 = p என இடுக . இட்டபின் பின்னம் 

P3 
( p + a2 ) ( p + b2 ) ( p + 2 ) 
என மாறும் . இது தகாப்பின்னம் : வகுத்தபின் இதை 

( a2 + b2 + c2 ) p2 + ( b2 c2 + c2a2 + a2 b2 ) p + a3 be c ? 
1 

( p + a2 ) ( p + b2 ) ( p + c ) 


எனவெழுதி , தகுபின்னத்தை மட்டும் பகுதி பின்னங்களாகப் 
பிரித்து , இதனை , 


a6 


b6 


1 


( p + a2 ) ( b9-42) ( c2 - a ) (p + b2) (c2 - b2) ( a2 - b3 ) 


C6 


(p + c3 ) ( a2 - ca ) (b2 - 2 ) 
என எழுதலாம் . மீண்டும் p = x2 என இட , கொடுத்த பின்னம் 
பின்வரும் பகுதி பின்னங்களாகப் பிரிகிறது : 


b6 


1 


( x + a2 ) ( b9 - a ) ( co - a ) ( x + 52 ) (c2 - b2 ) ( a2 - b2 ) 


c6 


( x2 + c ) ( a2 


c2 ) (b2 - c ) 


1-5 ஒரு சுருக்கு முறை 

( i ) பிரிக்கவேண்டிய தகுபின்னத்தின் பகுதியில் ( ax + b ) 
போன்ற மடங்குதலில்லாத ஒருபடிக் காரணி இருந்தால் அதற் 
குரிய பகுதி பின்னத்தை ஒதுக்குமுறை ( Method of Suppression ) 
என்ற ஒரு சுருக்கு முறையால் காணலாம் . 


எடுத்துக்காட்டாக , மாதிரி 2 ஐக் காண்க . 

A 

B 

+ 
( x - 1 ) ( x + 2 ) ( 2x + 1 ) 
என வைத்தோம் . 


x + 2 + 


C 
2x + 1 


பகுதி பின்னங்கள் 


11 


A- ஐக் காண , அதன் பகுதியைப் பூச்சியத்திற்குச் சமப் 
படுத்து : x – 1 = 0 , அ - து , x = 1. சமன்பாட்டின் இடப் 
புறத்தில் ( x - 1 ) என்ற காரணியை ஒதுக்கிவிட்டு , மற்ற இடங் 
களில் x = 1 என இடக் கிடைப்பதே A- யின் மதிப்பு . அப்படிச் 

1 

1 
செய்ய , A = 
( 1 + 2 ) ( 2 + 1 ) 9 . 

; B- ஐக் காண , 
புறத்தில் ( x + 2 ) ஐ ஒதுக்கிவிட்டு , x == - 2 

- 2 என 
-2 

2 
B 

) 

; இடப் புறத்தில் ( 2x +1) -ஐ ஒதுக்கி 
9 

1 
விட்டு மற்ற இடங்களில் x = - 

என் 
என இட , 

2 
C = 3 

9 


1 


இது , முதலில் கையாண்ட முறையின் சுருக்கமே தவிரப் 
புதிய முறை அல்ல என்பதை எளிதில் காணலாம் . 


+ 


மற்றோர் எடுத்துக் காட்டு : 
( x - 1 ) ( x + 2 ) 

A 

Bx . + C 
( x - 2 ) ( x2 + 1 ) 

( x - 2 ) x2 +1 
இதில் A- ஐக்காண , இடப்பக்கத்தில் ( x - 2 ) ஐ நீக்கி மற்ற 

4 
டங்களில் x = 2 என இட , A = 

7 
B , C ஐ இவ்வாறு காண வழியில்லை . 





( ii ) தரப்பட்ட பின்னத்தின் காரணி ஒன்று ( ax + b ) . 
என்ற வடிவத்தில் இருந்தால் , அதைப் பகுதியாகக் கொண்ட 
பகுதிபின்னத்தின் மாறிலித் தொகுதியையும் இதேபோல் காண 
லாம் . ஆயின் , அதன் காரணமாக எழும் மற்றப் பகுதி பின்னங் 
களின் மாறிலிகளை இவ்வாறு காணமுடியாது . 


எடுத்துக்காட்டாக , 


A 


-- 


( x 


a ) ( x - b ) 


B 

+ 
( x - a ) 2 


X 


CC 
( x -- a ) 3 

D 
+ 


x - 


என்பதில் , இம்முறையில் C - என அறியலாம் ; ( x - b ) 

-b 
ஒரு மடங்குதலில்லாத ஒற்றைப்படிக் காரணியாதலால் , ( 1 ) ல் 


12 


பொறியியற் கணக்கு 


5 
விளக்கியபடி , D = 

எனப் பெறலாம் . ஆயின் , A , B 

( b - a ) 
ஆகியவற்றை இவ்வாறு பெற வழியில்லை . 


1.6 வேறு முறைகள் 

தரப்பட்ட பின்னத்தின் பகுதியின் ஒரு காரணி இரண்டுக்கு 
மேல் மடங்குதல் பெற்றிருந்தால் நீள வகுத்தல் முறை என்ற 
மற்றொரு முறையையும் பயன்படுத்தலாம் . 


எடுத்துக்காட்டாக , மாதிரி 6 ஐ 
செய்வோம் : 


நீள வகுத்தல் முறையில் 


8x 
தரப்பட்ட கோவை : 

( x - 1 ) ( x + 1) . 


x - 1 = y என வை . ஆகவே , x = 1 + y . 
8x 

8 ( 1 + y ) 1 8 ( 1 + y ) . 
( x - 1 ) 3 ( x + 1) y3 ( 2 + y ) ys 2 + y 
இரண்டாம் காரணியின் பகுதியையும் விகுதியையும் y- ன் ஏறு 
படியில் எழுதி வகுத்து 
8 ( 1 + y ) 

= 4 + 2y - y + 
2 + y 


N 
| 


2 + y 


என எழுதலாம் . ஆகவே 


83 
( x - 1 ) 3 ( x + 1 ) 


+ ( + + 26 - y • + 2 + , ] 


4 

+ 


2 


1 1 

+ 
y 

2 + y 


- ( -1yr + (x2 ) 


1 
x - 1 


+ 


1 
x +1 


பின்வரும் மாதிரிகளில் சற்று மாறுபட்ட சில முறைகள் 
கையாளப்படுகின்றன . 


பகுதி பின்னங்கள் 


13 


மாதிரி 9 . 


2 


* + x 
( x - 1 ) ( x2 + 4 ) 


25 ( : - 1 ) + 5 (x - 1 ) 


11x - 4 
25 ( x2 + 4 ) | 


+ 


எனக் காட்டு . 
x2 + x 

A B 

Cx + D 

+ 
( x - 1 ) 2 ( x +4 ) 

( x - 1 ) 2 

x + 4 
எனக் கொள்ள , 
x 2 + x = A ( x - 1 ) ( x2 + 4 ) + B ( x2 + 4 ) 

+ ( Cx + D ) ( x - 1 ) 2 . 


x = 1 என இட , 2 = 5 B ; B 


2 
5 


அடுத்து x- ன் ஒத்த படி உறுப்புகளை ஒப்பிடுவது வழக்கம் . 
மாறாக , x2 

- 4 என இட , 
-- 4 + x = ( Cx + D ) ( x - 1 ) 2 

( Cx + D ) ( 2x + 3 ) 
- 2 Cx2 - ( 3C + 2D ) x - 3D 
= 8C - 3D- ( 3C + 2D ) x . 


இதில் ஒத்த உறுப்புகளை ஒப்பிட , 

8C - 3D = - 4 , 3C + 2D = - 1 . 


இவற்றைத் தீர்க்க , C = 


11 
25 


D 


4 
25 


A- ஐக் காண சார்பிலிகளை ஒப்பிடுக . 


0 = - 4A + 4B + D. 


11 
25 


11 


x + x 
எனவே , 

( x - 1 ) 2 ( x2 + 4 ) 


25 (x - 1 ) 


+ 


2 
5 ( x - 1 ) 
11x- 4 
25 ( x2 + 4 ) 


-- 


14 


பொறியியற் கணக்கு 


மாதிரி 10 . 


பகுதி பின்னங்களாகப் பிரி : 


x + x2 +1 
( x2 + 2 ) ( x3 + 3 ) 


அமைப்பிலிருந்து , 

x3 + x2 + 1 
( x2 + 2 ) ( x + 3 ) 


= 


Ax + B 
x2 +2 


+ 


Cx + D 
x2 + 3 


என வை . 


இரு பக்கங்களையும் இடப்பக்கப் பகுதியின் எல்லாக் காரணி 
களாலும் பெருக்குவது வழக்கம் . மாறாக , ( x2 + 2 ) என்ற ஒரு 
காரணியால் மட்டும் பெருக்க , 


x3 + x2 + 1 

= Ax + B + 
x2 + 3 


( Cx + D ) ( x2 + 2 ) 

x2 + 3 


1 


3x + 2 
வகுத்த பிறகு , இ . ப . = x + 1 

x2 + 3 

Cx33 + Dx2 + 2 Cx + 2D 
வ.ப. Ax + B + 

x2 +3 

Cx + D 
= Ar + B + Cx + D 

x2 + 3 


( A + C ) x + ( B + D ) - 


Cx + D 
x2 + 3 


இரு பக்கங்களிலுமுள்ள முழு எண் சார்புகளையும் பின்னங்களை 
ஒப்பிட , 
A + C = 1 , B + D = 1 , C = 3 , D = 2 ; 

A = -2, B = -1 . 


எனவே , 


x3 + x2 + 1 
( x2 + 2 ) ( x2 + 3 ) 


3x +2 
x2 + 3 


| 


2x -- 1 
x2 + 3 


பயிற்சி 1-1 . 


பகுதி பின்னங்களாகப் பிரி . ( வினாக்கள் 1 முதல் 27 வரை ) . 

x2 + x +1 
1 . 

( -1) ( x = 2 ) ( x - 3 ) 


பகுதி பின்னங்கள் 


15 


2 . 


x + 1 
( x - 1 ) ( x - 2 ) ( 2x + 1 ) 

2x 11x3 
( 2x - 1 ) ( 9 - x2 ) 


3 
. 


4 . 


2x2 + 3x +4 
( 2x3 – x- 1 ) ( x - 1 ) 


5 . 


3x2 + 8x -- 12 
x3 + 7x + 12x 


6 . 


2x + 5 
( x - 1 ) ( x - 3 ) 


7 . 


x3 | 1 
x ( x + 1 ) 


8 . 


x + 1 
x2 ( x -1) 


9 . 


2x2 +1 
* 3 - 3x +2 


. 


10 . 


10 - 8x2 + 3x3 

( 1 - x ) 


11 . 


2x + 1 
( x2 + 1 ) ( x - 1 ) 


12 . 


--- 


( x - 1 ) 4 ( x2 - x + 1 ) 


13 . 


3 ( x2 + 1 ) 
x3 +1 

1 + x2 + x3 
( 1 = x ) ( 1 - x3 ) 


14 .. 


15 . 


( x + 1 ) 2 ( x2 +1 ) 


16 . 


1 
x4 +1 


( கவனிக்க : x4 + 1 = ( x2 + 02 x + 1 ) 

( x2 - 1/2 x + 1 ) ] 


16 


பொறியியற் கணக்கு 


17. ( -1 ) (x + T 


1 
( x - 1 ) ( x2 -1) ( x + 1 ) 

x3 + x + 1 
( x + 1 ) 2 ( x2 + 2 ) 


18 . 


x4 


19 . 


( x2 + 2 ) ( x + 1 ) 


x3 -- 2 


20 . 


x3 


X 


21 . 


( x2 + a2 ) ( x2 + b2 ) 
( x2 + c ) ( x2 + de ) 


22 . 


x4 +1 
x2 ( x + 1 ) 9 


23 . 


24 . 


x4 + 4x - 16 
( 2 - x ) ( 4 + x2 ) 

( x + 1) 
x4 + x2 + 1 

[ கவனிக்க : x + + x2 + 1 

= ( x + x + 1 ) ( x2 - x + 1 ) ] 
6x3 + 5x ? -7 
3x2 2x -1 


25 . 


15 


26 . 


x + - 1 


27 . 


x5 
( x -1) ( x + 1 ) 2 ( x2 + 1 ) 


28 . 


ஐப் பகுதி 


பின்னங் 


b 


(x - a ) (x - 5 ) ( x- ) ஐப் 
களாகப் பிரி . அதிலிருந்து ( a -ba- c ) + (b– 0)( b - a) 
+ ( 5 ) 


C 


0 எனக் காட்டு . 


x3 


29 . 


பின்னங் 


( x - a) ( x - b ) ( x - c ) 

ஐப் பகுதி 


களாகப் பிரி . அதிலிருந்து (a - b) ( a - c) ( a - d ) 


பகுதி பின்னங்கள் 


17 


b8 
+ 

-- 
(b - a) ( 6 – c) (6 - d ) ( c - a ) ( c - 5 ) ( c - d ) 

d8 

1 எனக் காட்டு . 
( d - a) ( d - b ) ( d - c ) 


1 

A 

B 
30 . 

+ 

எனில் , 
( 1 - ax ) ( 1 -- bx ) 1 QX 1 – bx 
1 

AB 

B2 
+ 

+ 
( 1 - ax ) 9 ( 1 - bx ) 

எனக் 
( 1 - ax ) 

1 ax 1 bx 

1 
காட்டு . இதிலிருந்து ,, 

( 1 - x ) 3 ( 1-2x ) 

-ன் பகுதி பின்னங்களைக் 
காண் . 


. 


விடைகள் 


1. - 1 , +223 
2. y 

3 ( x - 1 ) + 3 ( 2x + 1) 


1 


3 . 


1 
2x -1 


+ 


4 
3 + x 


3 - x 


4 


1 


3 


4 . 


5 . 


. 


6 . 


31 


3 ( 2x + 1 ) + 3 ( x - 1 ) 

3 (x - 1 ) x 1 ) 2 
} + za - ) - 2-3 
( : - ) - ( -1 ) - 4 ( y: - 7x2 ) 
- +++] - x + 1px + (x + ) 
21 - : -- 
1+ = y + + 


7 . 


8 . 


9 . 


2 


- 


- 


18 


பொறியியற் கணக்கு 


1 

+ 
( 1 - x ) 2 

1 - 3x 
2 ( 1 + x2 ) 


11 . 


3 
2 ( x - 1 ) 


+ 


12 . 


(8 – 134 + (x + 1)= - = + * + 1 


13 . 


2 

+ 
x + 1 


x + 1 
x2 - x + 1 


+ 


16 . 


14. -30 % + - 13 + 30 *** x2) 
15. 26x2* + 1 ) - 2 (x + 13 + 2 (x + 1) 

en lo mismotiempo 
17. – 5(x +1) + 125–1, -46 — 1) 

+ 56 = 1,5 - 5670 


* + 2 
9 ( x2 + x + 1 ) 


1 


18 . 


x - 1 
x2 +1 


+ (x2 + 1)2 


x2 + 2 


+ 


19. mat- )a + * + 1) - *** 2. 
20. 1 – + 2x *+ 1)+ 2 (x - 1) 


+ 


( a ? — de ) ( 62 

— da ) 
(c2 — de) ( x + da) 


21. 1+ d2 = c2) (x2 + ca ) 

(a ? — c ) ( 62 - c ) 
2 1 

2 
22. 1 + 

x2 + 

( x + 1 ) 


1 
4 + x2 


1 

2 - x 
24. 1- 2 (x + x + 1) 

+ x 

2 ( x2 - x + 1 ) 


பகுதி பின்னங்கள் 


19 


1 


1 

5 
25. 2x + 3 + 

x 1 3x 1 
26. * + 

κα ) + - 
4 ( x + 1 ) 4 ( x -- 1) 2 (x2 + 1) 

1 
27. x – 1 + 

ti8 ( x - 1) +8 x + 1) 
8 ( x + 1) 4 ( + 1) 2 

4 ( x2 + 1) 


1 


9 


a2 


Ε 


α3 


28. = – 

( α – b) ( α - c) ( x – α) 
29. 1+ Στα –ό) (α 

( α - b) (α - c) ( x - α) 
30. - «1-2,+32 


- 2x 


2. ஈருறுப்புத் தேற்றம் 

( Binomial Theorem ) 


2-0 ( a + x ) என்பது ஓர் ஈருறுப்புக் கோவை . n ஒரு விகிதமுறு 
எண்ணானால் ( a + x ) என்பதன் விரிப்பு , ஈருறுப்புத் தேற்றம் 

( + a 1 


3 ) 
( 1 - 3) 


என எழுதலாம் என்பதால் , 


அல்லது 


( 1 + x ) 


என்பதன் விரிப்பை மட்டும் அறிவது போதுமானதாகிறது . 


2-1 விகிதமுறு அடுக்கின் ஈருறுப்புத் தேற்றம் ( Binomial 

Theorem for a racional index ). 

n ஒரு விகிதமுறு எண்ணாகவும் , ( x 7 ஆகவும் இருந்து , 
( 1 + x ) " என்பதால் அதன் மிகை மதிப்பையே குறிப்போமானால் , 

1 ) 

r n ) - 2 
( 1 + x ) " = 1 + x -- 

x3 + 
1 ! 21 

31 
n ( m - 1 ) ... ( n - r + 1 ) 


n ( a - 1) ( n -2 ) x3 + ... 


11 


+ 


x + ... 


நிறுவல் : ஆய்லரின் நிறுவலைத் ( Euler s proof ) தருவோம் : 

ny = n ( n - 1 ) ( n - 2 ) ... ( n - 1 + 1 ) 
எனில் , இத் தேற்றத்திலுள்ள முடிவறுதொடரை ( Infinite series ) 
f(x) = 1 + " } x + x2 + ..... + x + .. 

21 

r ! 


ne 


n 


எனக் குறிக்கலாம் . [ x ] < | எனில் , இத் தொடர் அறவொ 
ருங்குகிறது ( absolutely convergent ) . குறிப்பாக f ( 0 ) = 1 , 


ஈருறுப்புத் தேற்றம் 


21 


f ( 1 ) = 1 + x 


di 


dr. 


f ( d ) 


1 + 


x + 


dd : 
2 ! 


+ * 


x + ... + 


cr -F ... 


ச 


8 . 


f ( B ) 


= 1+ 


$ 8 

2 x2 + 
21 


+ 


* + ... 


P 


( + Ps x2 + ... 


f ( d + 9 ) = 1 + 


( + ) 

1 ! 


x + 


21 


( u + p) , x + ... 


+ 


T ! 


என்ற தொடர்களும் அறவொருங்குகின்றன . இரு அறவொருங்கு 
தொடர்களைப் பெருக்குவதால் கிட்டும் தொடரும் அறவொருங்கும் 
என்பதால் , f ( d ) . f ( B ) என்ற தொடரும் , * < 

| x | < | ஆக 
இருக்கையில் , அறவொருங்கும் . 


இப் பெருக்கலில் x- ன் கெழு 
தீ . p - 1 

& 
+ 

+ 
( r- 1) ! -1! ( r - 2 ) ! 2 ! 


-- 


da 


dr 


+ 


--- 


1 

* [ 9 , + C , Pr- 1 di + C , Pr - sds + ... + dr ] . 
வாண்டர் மாண்டின் தேற்றத் ( Vandermonde s Theorem ) 
தின்படி , 

( A - + p ) , = dr + C ) : -1 By + C941-29 , + ... + p . 
எனவே , f ( d ) . f ( A ) வில் ஸ்ன் கெழு 

( a + B ) 


f ( + P ) என்பதன் தொடரில் ன் கெழுவும் இதுவேயாதலால் 
f ( d ) . f ( B ) = ( a + நீ ) 
எனத் தெரிகிறது . இதில் d , 6 எந்த எண்களாகவும் இருக்க 
லாம் ; / x < 1 . 

இதையே மீண்டும் பயன்படுத்த , 
f ( d ) . f ( p ) ./ ( 1 ) = f ( d + F) . f ( 1 ) = f ( a + B + 7 ) . 

இதை விரிக்க , பின் வரும் பொது விளைவு கிடைக்கிறது : 
f (ds ) ........ f ( d .. ) = f ( a + ds + ... + dm ) . 


22 


பொறியியற் கணக்கு 


தேற்றத்தில் 1 ஒரு விகிதமுறு எண் . அது மிகை , குறை , 
முழுவெண் , பின்னம் என்று எவ்வாறேனும் இருக்கலாம் . 
எனவே நிறுவலைப் பல பிரிவுகளாகக் காண்போம் . 


பிரிவு ( i ) : n ஒரு மிகை முழுவெண்ணாக இருக்கட்டும் .. 
ச -டு ( 1 ) ல் l = 1 = d2 ... = dn என இட , 
f ( I ) . f ( 1 ) ... n பகுப்புக்கள் = f ( 1 + 1 ... n உறுப்புக்கள் ) 

[ f [ 1] ] 

= f ( n ) 


( 1 + x ) 


= f ( n ) . 


கவனிக்க : n மிகை முழுவெண் எனில் , f ( n ) - ன் தொடரில் 
n4 + 1 = 0 = nan + 2 = na + 3 ஆகவே , n மிகை முழுவெண் 
எனில் , f ( n ) - ன் தொடரில் ( n + 1 ) உறுப்புக்களே உண்டு . 


; 


P 
பிரிவு ( ii ) : n மிகை பின்னமாக இருக்கட்டும் . n = 

பு 
P , 4 இரண்டும் மிகை முழுவெண்கள் எனக் கொள் . 

ச - டு ( 1 ) லிருந்து , 


f 


....... ஏ பகுப்புக்கள் 


(( ). (6 ) 

= 1 (G + : +...... உறுப்புக்கள் ) 
5. [r (( ) ) = 1 ( 
84) = f(0). 


அ - து , 


பிரிவு (i) லிருந்து , f ( p ) = [ f ( 1 ) ] P = ( 1 + x ) P 


= ( 1 + x ) . 

( . 


- 


* [r (? ) ) 
ஆகவே , ( 1. ) , 


, அ - து , ( n ) என்பது ( 1 + x ) ன் ஒரு 


4 - மூலம் . 


p 
இதன் மெய்மிகை மூலத்தை ( 1 + x ) 9 
x மெய் என்பதால் , 


எனக் குறிப்பிட , 


ஈருறுப்புத் தேற்றம் 


23 


P 
= + ( 1 + x ) 4 = + ( 1 + x ) " 


f ( m ) 


| ( ; ) = + 


இனி , -1 < x < 1 என்ற இடைவெளியில் f ( n ) ஒரு 
தொடர் சார்பு என்பதாலும் , x = 0 ஆக இருக்கையில் 
f ( m ) = 1 என்ற மிகை எண் என்பதாலும் , இந்த இடை 
வெளியில் f ( n ) எங்கும் பூச்சியம் ஆகாததாலும் , அது குறை 
யெண்ணாக மாற வழியில்லை . எனவே , 

+ ( 1 + x ) " 


பிரிவு ( iii ) : n ஒரு விகிதமுறு குறையெண்ணாக இருக் 
கட்டும் . ( முழுவெண்ணாகவோ பின்னமாகவோ இருக்கலாம் ) . 

m , m ஒரு விகிதமுறு மிகையெண் எனக்கொள் . 


ச - டு ( 1 ) லிருந்து 
f ( m ) f ( n ) f ( m -- n ) 


f ( 0 ) 


--- 


1 


1 


f ( n ) 


1 
f ( m ) 


[f (i)]" ( பிரிவு ( i ) , ( i ) லிருந்து ) 


( 


= ( 1 + x ) -7 


1 
( 1 + xm 
= ( 1 + -x ) " 


( 1 + -x ) " 


ஃ f ( n ) 


இவ்வாறு எந்த விகிதமுறு குறியீட்டுக்கும் ( Index ) 
ஈருறுப்புத் தேற்றம் உண்மையாகிறது . 


2.2 மிகை முழுவெண் குறியீட்டுக்கான ஈருறுப்புத் தேற்றம் 

( Binomial Theorem for a positive integral index ) 

1 ஒரு மிகை முழு வெண் எனில் , ( 1 + x ) 7 இன் விரிப்பில் 
( n + 1 ) உறுப்புக்களே உண்டு என முன்பே குறித்தோம் ; 
அவ்விரிப்பு பின்வரும் முடிவுறு தொடராகும் : 


0 


( 1 + x ) " 


a ( n - 1 ) 

211 


x2 + 


... 


1 ! 


. ( n --I ) ( n - r + 1 ) 


--- 


x + ... Fx 


24 


பொறியியற் கணக்கு 


n ( n - 1 ) ... ( n - r + 1 ) 
n மிகை முழுவெண் என்பதால் , " C , = 
என எழுதலாம் . மேலும் " C , == rC , .. எனவே , இதை ( 1 + x ) 

1 + C / * + "C2 x2 + + C , x + + x " என்றும் 
தரலாம் . இதற்கு | x|| என்ற நிபந்தனை இல்லை என் 
பதைக் கவனிக்கவும் . இதன் மற்றொரு வடிவம் . 

n மிகை முழுவெண் எனில் , 

( a + x ) = a ? + PC , al - 1 x + rC , ar - 2 x2 + ... + " C , an - rx " 
+ .... + x " . 


2-3 நடுவுறுப்பு . 


n இரட்டைப் படை மிகை எண் எனில் 


( 


H 
2 


+ 


1 ) 


ஆவது 


உறுப்பு ( a + x ) " ன் விரிப்பில் நடுவுறுப்பாகும் . 


71 ஒற்றைப்படை மிகை எண் எனில் 


( * ) ( " ) 


ஆவது உறுப்புக்கள் இரண்டுமே நடுவுறுப்புக்கள் , 


2.4 பொது உறுப்பு 

( 1 + x ) " என்பதன் விரிப்பை x இன் ஏறுபடியில் எழுதக் 
கிடைக்கும் x ஐக் கொண்ட உறுப்பை ( r + 1 ) ஆவது உறுப்பு 
அல்லது T + 1 என்ற பொது உறுப்பு என்போம் , 
( 1 + x ) " இல் பொது உறுப்பு 

R ( n - 1) ( x - 2 ) ... (s - r + 1 ) x 


T + 1 


இதேபோல் , 
( 1+ x ) -7 இல் பொது உறுப்பு 

( - n ) ( - 1 - 1 ) - 1 - 2) ....( - n - r + 1) 
T + 1 = 

( 


= ( -1 ) 

11 ( n + 1) (n + 2 ) ... (n + r - 1 ) x 


( 1 - x ) - இல் பொது உறுப்பு . 


ஈருறுப்புத் தேற்றம் 


25 


T + 1 = ( - 1y " ( n + 1) (x + 2) ... (e + 1 - 1) ( -xy 

in (n + 1 )( x + 2)... (2 + 1 = 1 ) x 


( 1 - இல் பொது உறுப்பு 


T + 1 


n ( n - 1 ) ( n - 2 ) ... ( r - r + 1 ) 

- ( - x ) 


= ( - 1 ) 7 ( n - 1 ) ( x - 2) ... ( n - r + 1) x 


மாதிரி 1 


23 


3 
நான்கு உறுப்புக்கள் வரை ( 9 + 2x ) 2 என்பதை 
( i ) * -ன் ஏறுபடியில் 
( ii ) x- ன் இறங்குபடியில் 
விரித்தெழுது . x- ன் மீதான நிபந்தனையையும் கூறு . 


( i ) ( 9 + 23 ) 


3 


3 
2 


1 + 


- 


--- 
- [ > ( ! + %)T 

3 ) 
- > [ + ( -3 ) (3 ) + ( -3)(-+- ) ) 

(- )( -2 -1 )( -3-2 ) ( ) + - ) 
- ( 1 -- 


+ 


+ 


5x2 
+ 

54 


35x3 

+ 
1458 


: 


3 


1 
27 


* 
51 


5x2 
+ 

1458 


35xs 
39356 


- 


26 


பொறியியற் கணக்கு 


(1 +3) 


3 
2 
ஐ விரித்தெழுதத் தேவையான நிபந்தனை : 


< 1 


| 3 | 
அ - து , , |xt < 1 

3 
அ - து , -3 < 3 < ? . 


ஃ 


9 
| x | < 

2 


3 


3 
2 . 


( 5 ) 0 + 2) - ( 2 ( 1 +3)] 

- (2)-(1 + 2 ) 
> [ + ( -2 ) (3 ),( -2 )( --- ) ( 2 ) 
- (- ) ( 
--1) (-3-2) (x ) + - ) 


( 2x ) 


+ 


+ 


( 2x ) 


27 1215 

+ 
4x 32x2 


25515 
128x8 


+ 


) 


( 1 + 3 ) 


3 
2 
ஐ விரித்தெழுத நிபந்தனை 


9 
2x 


( 1 


ஈருறுப்புத் தேற்றம் 


27 


2 


அ - து , 


STx | > 1 


9 


| x | > 2 


அ - து , x < -3 : x > ; 


மாதிரி 2 


( 4 - 

x ) -3 என்பதன் விரிப்பில் 7 - ன் கெழுவைக் காண் . 
பொது உறுப்பை எழுது . x- ன் மீதான கட்டுப்பாடு என்ன ? 


( 4 - x ) -3 = 4-3 


( 1-4 ) ". 


x 


8 


-ன் விரிப்பில் x7 உள்ள உறுப்பு 


Ts = 

( -3 ) ( - 3-1) ( - 3-2 ) ( - 3-3) ( - 3-4 ) ( - 3-5) ( - 3-6 ) 


71 


( - ) 


3 • 4 • 5 • 6 • 7 • 8 • 9 x7 
7 ! 

47 


9x7 
48 - 


( 4 - x ) -3- ன் விரிப்பில் x7- ன் கெழு . 


9 


4-3 


9 
46 


49 


பொது உறுப்பு 

( -3) ( -3-1) ( -3-2) ... ( -3--- 1 ) 
T + 1 


4-9 


- ) 


- (-1) 44 345 - { +2 ) , ( -1y ( 3) 

2 ) ( 4) 


3-4-5 ... ( r + 2 ) 


|| 


1 
64 


28 


பொறியியற் கணக்கு 


( 1- 1 )" 


ன் விரிப்புக்கான நிபந்தனை 


< 1 


4 


அ - து , 


| x | < 4 . 


மாதிரி 3 


( 1 – x ) -1 ( 1 - x ) 2 என்ற பெருக்கலைப் பயன்படுத்திப் 
பின்வரும் தொடரின் கூடுதலைக் காண்க ! 


1.3 
1 + 

2 + 
2-4 

+ 


1 • 3-5 
2-4-6 


+ ....... + 


1.3.5 ... ( 2n - 1 ) 

2-4-6 ... ( 2n ) 


+ .. 


+ 


1+ 
(-3)(- :- )----*+ ) - > + 
= 1 + , x + x + -- + 1: 3-5...2 - * + ... 
= 1 + ( - 1 ) ( - * ) + (-1 ) -1)( - x )2+ ... 


2-4-6 ... ( 2n ) 


( 1 - x ) -1 


= 1 + x + x + ... 


+ + 


கொடுக்கப்பட்ட தொடர் , இவ்விரு தொடர்களையும் 
பெருக்கக் கிடைக்கும் தொடரில் x ” ன் கெழு . ஆகவே , அது 
1 

-3 
( 1 - ) 2 ( 1 - x ) -1 ல்ன் கெழு ; அ - து , ( 1 - x ) 2 
x " ன் கெழு . 


ல் 


( -3)(-3-1) -(---- 


ஈருறுப்புத் தேற்றம் 


29 


. 


3.5.7 .... ( 2n + 1 ) 

20 n 


3-5-7 ... ( 2n + 1 ) 

2 •463 ... ( 2n ) 


2.5 சில முக்கிய விரிப்புக்கள் 

ஈருறுப்புத் தேற்றத்தின்படி முறையோடு விரித்துப் 
பார்த்துப் பின் வரும் விரித்தல்களை எளிதில் ஏற்கலாம் ! 

| x | < 1 ) . 
( 1. + x ) -1 = 1 - x + x2 x + ...... + ( -1 ) + 
+ ... 
( 1 - x ) -1 = 1 + x -F x2 + xs - + ... + x + ... 
( 1 + x ) -2 = 1- 2x + 3x2 - 4x + ... + ( -1 ) ( r + 1 ) 

x + ... 


( 1 - x ) -2 = 1 + 2x + 3x2 - + 4x3 - + ... + ( r + 1 ) x -F ... 


( 1 + x) = 7 

( 1. 


1.2 - 2.3x + 3.4x2 


+ ( - 1 ) ( r + 1 ) ( r + 2 ) x + 


- ) 


( 1 – x ) -3 = 


1 
21 


( 


1.2 -- 2.3x + 3.4x2 + 


+ 


( r + 1 ) ( r + 2 ) x + ... 


+....) 


(1- x)- ” = 1+ " 


x + 


n ( n -- 1 

x2 + ... 
21 


n ( n + 1) ... (n + 1 - 1 ) x + .. 


+ 


( 1.2 . 


1.2 ... ( n - 1 ) + 2.3 ... nx + 3.4 ... ( n + 1 ) x2 


( n - 1 ) 


+ ... + ( r -+ 1 ) ( r + 2 ) ... ( n : - r --- 1 ) x - | - .. 


-- ) 


30 


பொறியியற் கணக்கு , 


2 


(1- x ) 9 


= 1+ 


3 


+ f (s) + +96) 

+ 2(2+ 4 + 24) (8 ) 
+ 2(2 + 4)(2 +24)-- a + 1-14)(6 ) 


+ 


+ ... + 


+ ... 


மாதிரி 4 

( 1 + 2x ) 

( 1 - x ) 2 
( n > 2 ) . 


என்பதன் விரிப்பில் x " ன் கெழுவைக் காண்க . 


( 1 + 2x ) 
( 1 - x ) 2 


( 1 + 2x ) 3 ( 1 - x ) -2 


= ( 1 + 6x + 12x2 + 8x ) [ 1 + 2x + 3x2 + 

... + ( n + 1 ) xn + ... ) 


முதற்காரணியின் முதல் இரண்டாம் , மூன்றாம் , நான்காம் 
உறுப்புக்களுடன் , அடுத்த காரணியின் x " , xn - 1 , x - 2 , x - 3 
உறுப்புக்களை ( n > 2 ஆக இருந்தால்தான் இத்தனை உறுப்புக் 
களும் கிடைக்கும் ) முறையே பெருக்க , xா உறுப்புக்கள் அத்தனை 
யும் கிடைக்கின்றன . அவற்றின் கூடுதல் 
[ 1. ( n + 1 ) + 6.n + 12. ( n - 1 ) + 8 ( n - 2 ) ] xr 

= 27 ( n - 1 ) xn 
ஆகவே , ( n > 2 ஆக இருக்கையில் ) xான் கெழு = 27 ( n - 1 ) 


மாதிரி 5 . 

( 2 - x ) ( 1 + 3x ) 

( 2x - 1 ) (x2 + 1 ) ஐ X இன் ஏறுபடியில் விரித்துப் பொது 
உறுப்பைக் காண்க . * இன் மீதான கட்டுப்பாடு என்ன ? 

( 2 - x ) ( 1 + 3x ) 2 + 5x - 3x3 
( 2x - 1 ) ( x2 + 1 ) 

( 2x - 1 ) ( x2 + 1 ) 
3 

1- 3x 
( 2x - 1 ) 1 + x2 


+ 


ஈருறுப்புத் தேற்றம் 


30 


( பகுதி பின்னப்படுத்தக் கிடைத்தது ) 

- 3 ( 1 - 2x ) -1 + ( 1-3x ) ( 1 + x2 ) -1 
= -3 [ 1 + 2x + ( 2x ) 2 + ... + ( 2x ) + ... ] 

+ ( 1 - 3x ) [ 1 - x2 + x - ... + ( -1) ( x2 ) + .... ) 
இவற்றில் , முதல் விரிப்பில் ன் கெழு : ( 3 •2 ) 


1 


பிரிவு ( i ) : | இரட்டை ( even ) எனில் , இரண்டாம் விரிப் 


T 


2 
பில் ஸ்ன் கெழு : ( -1 ) . 


எனவே மொத்தத்தில் பொதுவுறுப்பு 

T 
2 . 


[ -32 +( 


3.2 + ( -1 ) . 


3 


பிரிவு ( ii ) | ஒற்றை ( odd ) எனில் , இரண்டாம் விரிப்பில் 

( r + 1 ) 

2 
x- ன் கெழு : - 3 ( -1 ) 

எனவே , மொத்தத்தில் 
3 

( r + 1 ) 

2 
பொதுவுறுப்பு ( -3.2 - 2 ( -1 ) 


( 


* . 


| 2x | < 1 ; 


( 1 - 2x ) -1 ன் விரிப்புக்கான கட்டுப்பாடு ! 

1 
அ , 

2 


( 1 + x2 ) -1 ன் விரிப்புக்கான கட்டுப்பாடு : x2 > 1 ; அ - து ; 

| x < | 1 
எனவே , இரு விரிப்புகளுக்கும் தேவையான பொதுவான 

| 
2 . 


நிபந்தனை | x | < , 


2.6 முதல் குறையுறுப்பு 

( 1 ) x , n > 0 எனில் , ( 1 -- x ) ன் விரிப்பில் கிடைக்கும் 
முதல் குறையுறுப்பைக் காண்போம் . 

( 1 + x ) ன் விரிப்பில் ( r + 1 ) ஆவது , " ஆவது உறுப்புக் 
கள் முறையே 


32 


பொறியியற் கணக்கு 


Tr + 1 


n( n - 1)... (n = 1 + 1) x 


T. 


= 


n ( n -- 1 ) ... (n - r + 2 

( r - 1 ) 


x - 1 


T. + 1 


M 


-I +1 


X 


T. 


T + 1 , T , இரண்டிலும் ஒன்று மிகையாகவும் ஒன்று குறை 
வாகவும் இருக்குமெனில் , 

+1 < 0 
Tr 


T + 1 ) 


( n - -- 1 ) 
அ - து 

x ( 0 


x , / > 0 . 


ஃ n - / +10 
ஃ r > n + 1 . 


இந்தச் சமனிலி தரும் ஒவ்வொரு 7 - மதிப்பிற்கும் T , + 1 , T , 
ஆகிய வெவ்வேறு குறியுடைய இரு உறுப்புக்கள் கிடைக்கும் . 
எந்தவொரு ஈருறுப்பு விரிப்பும் 1 என்ற மிகையெண்ணில் 
துவங்கும் . எனவே , இச்சமனிலி தரும் மிகக்குறைந்த -ன் 
முழு எண் மதிப்பே முதலில் குறிமாறுகின்ற - முதலில் குறையாக 
மாறுகின்ற - உறுப்பைத் தரும் . 

எனவே , A ல் உள்ள மிகப் பெரிய முழுவெண்ணை I [ A ] 
எனக் குறித்தால் , முதலில் குறையாக மாறும் உறுப்பு 
T + 1 , r = 1 [ n + 1 ] + 1 

= I [ n ] +2 . 

7 
எ - டு : ( 1 + 5x ) 2 ன் விரிப்பில் கிடைக்கும் முதல் குறை 

யுறுப்பு . 
T , + 1 + Fr = 1 

2 + 2 = 5 . 


( 1 ) 


எனவே , அவ்வுறுப்பு 6 வது உறுப்பாகும் . அதன் மதிப்பு 

7 5 3 1 1 
2 • 2 . 2 . 2 5 

21875 5 
( 5x ) 
1.2 . 3. 4.5 

256 


To 


i1 


|| 


* 


ஈறுப்புத் தேற்றம் 


33 


( 2 ) x , n > 0 எனில் , ( 1+ x ) - * , ( l - x ) " இரண்டின் விரி 
பிலும் இரண்டாவது உறுப்பே குறையுறுப்பு என்பதை எளிதில் 
விரித்துக் கண்டுகொள்ளலாம் , 


1 


எ - டு : ( i ) ( 1 + 6x )-8 , 0 < x < > 

( i) ( 1-1 ) 

( . 
( iii ) ( 1 + x ) -3 

0 • 2 
ஆகியவற்றின் விரிப்பில் இரண்டாம் உறுப்புக்களே குறை 
யுறுப்புக்கள் , 

( 3 ) x , n > 0 எனில் , ( 1 - x ) - " என்பதன் விரிப்பில் குறை 
யுறுப்பே இல்லை . 

இனி , x n 0 எனில் , ( 1 - x ) " ன் விரிப்பில் எந்த உறுப்புக் 
குப் பிறகு வரும் உறுப்புக்கள் குறிமாறாமல் வரும் என்றும் 
காணலாம் . 

அதற்கு 

r > n + 1 
எனக்காட்டுவதை ஒரு பயிற்சியாகக் கொள்ளவும் . 


2.7 எண்ணளவில் மிகப்பெரிய உறுப்பு ( Numerically 

( Greatest Term ) 
| x | < 1 எனில் , ( 1 + x ) " ன் விரிப்பிலுள்ள உறுப்புக்கள் 
எண்ணளவில் ( i ) முதலிலிருந்து குறைந்துகொண்டே போகும் . 
அல்லது ( ii ) முதலில் உயர்ந்து கொண்டே வந்து பிறகு 
குறைந்து கொண்டு போகும் . 

( 1 + x ) ன் விரிப்பிலுள்ள எண்ணளவில் மிகப் பெரிய 
உறுப்பைக் காணும் முறையைப் பின்வரும் மாதிரிகளால் அறிய 
லாம் . 


மாதிரி 6 


27 


27 


எனில் , ( i ) ( 1 - 2x ) 2 

2x ) 2 , ( ii ) ( 1 - 2x ) 


2 , 


3 


1 
4 


( iil ) ( 1 - 2x ) ஆகிய ஒவ்வொன்றின் விரிப்பிலும் எந்த 
உறுப்பு எண்ணளவில் மிகப்பெரியது எனக் காண் . 

3 


34 


பொறியியற் கணக்கு 


(14 x ) -ன் விரிப்பில் 

( n - r + 1 ) 

1 x 


T , + 1 
T , 


T + 1 


ரா 


( எப்பொழுதும் r 20 ) 


3 . 


- 1(n- 1 + 1) | . 
5 2 :-) 
| (9 - r+ )(- )| 

= 121 - 291 , 


இதில் - 


T 


1 


2r > 29 எனக் கொண்டால் , 

2r - 29 
T. 

3r 


எனவே , 


|T ... | | | 


என்பது 


2r - 29 2 3r 


என்பதற்கு ஏற்பவே இருக்கிறது ; 


அ - து , 3 " < 2r - 29 


s 


29 . 


அ - து , 


பொரு 


எப்பொழுதும் r > 0 என்பதால் , இச்சமனிலி 
ளற்றது . எனவே , 2r > 29 . 
இனி 2r < 29 எனக் கொண்டால் 

29-2r 
3r 


T + 1 
| T 

T. 


* 
எனவே , 1T + 1 | 2 | T , ) என்பது 29 - 2r 7 , 23x 


NA 


என்பதைப் பொருத்தது . 


3rs 29 - 2 


ஈருப்புத் தேற்றம் 


35 


அ - து , 


r - 29 

> 5 
r ஒரு முழு எண் ஆதலால் , இடைக்குறியால் பயனில்லை . 


எனவே , ( Tr + ||T , என்பது > 


5 என்பதைப் 
பொருத்தது . 


r = 0 , 1 , 2 , 3 , 4 , 5 எனில் , அதற்கியைந்த பொதுவுறுப்பான 
T , + 1 , அதற்கு முந்தைய உறுப்பான T , ஐ விட எண் மதிப்பில் 
பெரிதாகவே இருக்கிறது . அதன் பிறகு , r = 6 , 7 , ... எனில் , 
இயைந்த பொதுவுறுப்பு எண்மதிப்பில் குறைந்துகொண்டே 
செல்கிறது . எனவே , மிகப் பெரிய உறுப்புக்கு 1 = 5 ; அவ் 
வுறுப்பு ஆறாவது உறுப்பாகும் . 


-27 
( ii ) ( 1 - 2x ) 


2 , 


1 
3 


!! 


முன்னைப் போலவே , 


|-9-1 + 1 | |-1130 


T. + 1 


| 


| 25 + 27 } = 25 - 2 


3r 


3r 


Tr + 1 


Tr 


| 


( 


என்பது , 25 + 2 - 3r என்பதைப் 

பொருத்தது . 
அ - து , r $ 25 . 

> 


i = 0,1,2 , .... என இட , 
| T. | < | T | < | T2 | < ... < | T25 | = | T261 > 

| T27 | > | T28 | > .... 


எனவே , 25 ஆவது , 26 ஆவது உறுப்புக்கள் இரண்டும் 
எண்ணளவில் சமமான மிகப் பெரிய உறுப்புக்கள் . 


1 


--- 1/4 
( ii ) ( 1-2x ) 


X = 3 


36 


பொறியியற் கணக்கு 


2 


-1- + 1/ 


T + 1 

TT 


[ 3 - 4r || 


6r 


4r > 3 எனில் , 


, 


| t;"| = எ 


T + 1 


T. | 


என்பது 4r - 3 - 6r என்பதைப் 


பொருத்தது . 


அ - து , 


--- 


VV 


3 
2 


r 20 என்பதால் , இதனால் ஒரு பயனும் இல்லை .. 

T + 1 

3- 4r 
4r < 3 எனில் , 

. 

, 


Ir 


6r 


3 எனில் , | 
T + 1 || 


என்பது 3 - 4r - 6r என்பதைப் 


பொருத்தது . 


அ - து , 10r 


10r - 3 


S 


3 
> 10 

10 . 


அ - து , 


எனவே , எண்ணளவில் மிகப்பெரிய உறுப்புக்கு | = 0 ; 
அதாவது , முதலுறுப்பே மிகப்பெரிய உறுப்பாகும் . 


2.8 செயல்முறை விதி ( Working rule ) 

( 1 + x ) -ன் விரிப்பில் ( [ x ] < 1 ) எண்ணளவில் மிகப் 
பெரிய உறுப்பை ( r + 1 ) ஆவது உறுப்பு எனக் குறித்தால் | 
பின்வருமாறு கணக்கிடப்படுகிறது : 
( i ) n > 0 

| ( n + 1 ) x | 
எனில் r 

1 + Tx || 


[ + ) 


ஈருப்புத் தேற்றம் 


37 


( ii ) n < - 1 எனில் 


I 


| [ n + 1 ) x | 
1-1x | 


( iii ) - 1sn < 0 எனில் r = 


0 . 


சதுர அடைப்புக்குள்ளிருக்கும் எண் முழு எண்ணானால் , 
T ,, T + 1 இரண்டும் சமமான மிகப் பெரிய உறுப்புகள் . 


மாதிரி 7 


C 


+ 


b 
a + 

1- 3x ? 
1 + 2x 

= 1+ x + 2x2 + ..., ( * | < 1 ) 
எனில் a , b , c ஐக் காண் . 


| 


b 
a + 

+ 
1 + 2x 

== 
a + b (1 + 2x ) -1 + c (1-3x2 ) -1 
= a + b ( 1 - 2x + 4x2 + ... ) + c ( 1 + 3x2 + 9x4 + ... ) 
= ( a + b + c ) - 2bx + ( 4b + 3c ) x2 + ... 

= 1 + x + 2x2 + ... ( கொடுக்கப்பட்டது ) . 
ஒத்த உறுப்புக்களை ஒப்பிட , 

a + b + c = 1 , 2b = –1 , 4b + 3c = 2. - 


இச்சமன்பாடுகளைத் தீர்க்க , 
1 

1 
b 
6 

2 


11 


4 
3 


மாதிரி 8 


y = 3x + 6x2 + 10x3 + 


-- 


எனக் காட்டு . 


y 

1.4 1-4-7 
எனில் , x = 

3 32 • 21 

y2 + 33.31 

y3 
y = 3x + 6x2 + 10x3 + ... 
1 + y = 1 + 3x + 6x2 + 10x3 + ... 

= ( 1 - x ) -3 


- 1/3 


ஃ 1- x = ( 1 + y ) 


பொறியியற் கணக்கு 


38 


- 


---( 
- ) +(-4) ( 
- 
+ 
- ) 
, 

(- ) (- :-) ( -1-2 ) .... 


- 


+ 


y 
3 


1.4 

1-4-7 
32-2 ! y2 + 33.3 ! 

y3 + 


பயிற்சி 2-1 


1. x ன் ஏறுபடியில் விரித்து முதல் நான்கு உறுப்புக்களை 
எழுது . 
x ன் மீதான நிபந்தனையையும் எழுது . 
1/2 

1/2 
( i ) ( 1 - x ) 

( ii ) (1-3 x ) 


2. என் ஏறுபடியிலும் இறங்குபடியிலும் முதல் நான்கு 
உறுப்புக்கள் வரை விரி , x ன் மீதான கட்டுப்பாட்டையும் 
குறிப்பிடு . 
-2 

-3/2 
( i ) ( 3 + 23 ) 

( ii ) ( 4a + 8 x2 ) 
4. x ன் ஏறுபடியில் விரித்தால் வரும் பொது உறுப்பு 
T , + 1 ஐக் காண் . 

5 

3 
( i ) ( 1 + 2x ) ( ii ) ( a + x2 ) -2 

2 
( iii ) ( 1.- 4x ) ( iv ) ( 1 - x )-2 + 2 ( 1 - 3x ) 
3 

7 
4. ( i ) ( x - 2x2 ) என்பதன் விரிப்பில் x ன் 
என்ன ? 

3 . 
( ii ) ( 1 + 2x + 3x2 + ... ) 2 என்பதன் விரிப்பில் x5 ன் 
கெழு என்ன ? 


- 


-3 


கெழு : 


. 


ஈருப்புத் தேற்றம் 


39 


( iii ) ( 1 + x + x2 + ... ) ( 1 + 2x + 3 x + ... ) 

1 + ) ( 


= ( 1 • 2 + 2 • 3 x + 3 • 4 x2 + ... ) எனக் காட்டு . 


5. x மிகை எனில் , x ன் ஏறுபடியில் விரிக்கக் கிடைக்கும் 
முதல் குறையிருப்பு எது ? 
17 

56 
2 
( i ) ( 1 + x ) 

( ii ) ( 5 + 3x ) 5 
6 

-2 
( iii ) ( 2 - 3x ) 5 

( iv ) ( 2 + 5x ) 

11-13x 
--- 18 

| ( vi ) 
( v ) ( 1 - 3 ) 

( 1 - x ) 


6. x ன் ஏறுபடியில் விரிக்கக் கிடைக்கும் எண்ணளவில் 
மிகப் பெரிய உறுப்பு எது ? 
17 

3 

9 
( i ) ( 1 + x ) 

( ii ) ( 1 -x ) * = 10 


7 


7 


15 
17 


( iv ) ( 1-2x ) 


( iii ) ( 1 + x ) 


3 


1 
5 


க 


11 


8 


1 
6 ( vi ) ( 1 + 2x ) 


-- 


( v ) ( 1 + 3x ) 


-- 


3 
7. ( 1 - x ) 2. என்பதன் விரிப்பில் 3 வது உறுப்பு எண் 

( 
அளவில் மிகப் பெரியதானால் , x ன் மதிப்பு எந்த வரம்புக்குள் 
இருக்க வேண்டும் ? 


8 . 


1 ஒரு மிகை முழு எண்ணானால் , 
( i ) ( 1 - ! - x ) 2n என்பதன் விரிப்பில் 
1 • 3.5 .... ( 2n 
( 2n - 1 ) 

21 x7 எனக் காட்டு , 


நடுவுறுப்பு 


( ii ) ( 1 + x ) 27 என்பதன் நடுவுறுப்பின் கெழு , 
( 1 + x ) -1 என்பதன் இரு நடுவுறுப்புக்களின் கெழுக் 
களின் கூடுதலுக்குச் சமம் எனக் காட்டு . 


40 


பொறியியற் கணக்கு 


+ 
9 . 

1 + a x + az x2 + ........ + a , x + .. 
எனில் ( r + 1 ) ar + 1 - 2n ar - ( r - 1 ) ar - 1 = 0 
எனக் காட்டு . 


-10 , பின்வரும் கோவைகளை ஈன் ஏறுபடியில் விரித்து xான் 
கெழுவைக் காண் . x ன் மீதான நிபந்தனை என்ன ? 

( i ) ( 1 + 2x + 3x2 + 4x + ... ) . 

( ii ) ( 1 + 2x + x ^ ) ( 1 + 2x ) 
( iii ) 

a + 


8 


n > 0_ 


( 3x - 2 ) 
( iv ) ( 1 - x ) 

5x + 6 
( v ) ( 2 + x) ( 1 - x ) 

1 
( vi ) (1- % )(1-2x)( 1-3x ) 

x- 2 - 
( vii ) 

( x + 2 ) ( x + 1 ) 2 


( viii ) 


3x2 10x + 14 
( x -- 1 ) ( x - 2 ) 


11. ( i ) 


* +4 

என்பதன் விரிப்பில் x - 1 ன் கெழு 
( x9-4 ) ( x + 1 ) 


1 


( 1 


) எ 


எனக் காட்டு . கன் மீதான கட்டுப்பாடு என்ன ? 


227 ) 


( ii ) n 4m , 4m + 1 ( m முழுவெண் ) என்ற வடிவத்தில் 

1 
இருந்தால் 

1 + x + x2 + x3 என்பதன் விரிப்பில் ஸ் " ன் கெழு 
முறையே , 1 , -1 என்றும் , மன் மற்ற வடிவங்களுக்கு x- ன் 
கெழு பூச்சியம் எனவும் காட்டு . 
( iii ) n = 3m , 3m - + 1 , 3m + 2 ( m முழுவெண் ) என்ற 

1 + 2x 
வடிவத்தில் இருந்தால் 

என்பதில் 

xான் 
1- x + x2 
n 1 

2 
முறையே ( -1) 3 , 3 ( -1 ) 3 2 ( - 1 ) " - 3 எனக்காட்டு . 


கெழு 


ஈருப்புத் தேற்றம் 


41 


( iv ) 


8-2x 
( x + 2 ) ( x8 + 8 ) 

என்பதன் 


விரிப்பில் ஜான் கெழு 


என்ன ? 


x= ; - 232 ! 


ya 


12. ( i ) y = 2x + 3x3 + 4xt + ... எனில் 
1.3 1.3.5 

1.3.5.7 
2 29.2 
y ? + 

y4 + .... 
28. 3 ! 24. 4 ! 

y 
எனக் காட்டு : 
( ii ) y = x - x2 + x3 – x + + ... எனில் 

x = y + y : + y3 + y + 
எனக் காட்டு . 

1 : 


13. பின்வரும் சமன்பாடுகள் ஒவ்வொன்றிலும் a , b , c .... ஐக் 
காண் . 


a + bx 


( i ) ( 1 


( 1 - x ) (2 + 3x )2 


1 + x + ... 


( ii ) 


1 + cx 
1 + ax + bx ? 


1 


6x + 20x2 


56x3 + . 


... 


( iii ) 


a + bx - + cx + dx8 

( |- x ) 4 


--- 


m3 x3 


( iv ) 


+ 


( 1 - x } } 


b 
( 2 + 3x ) 2 


1 + x + ... + cx ? + ... 


{ v ) 


a + bx 

2 


( 1 - x ) 


... 


= a + ... + ( 2n + 1 ) x + 


விடைகள் 2.1 


X 


x2 


* 3 


- 


2 


1. ( i ) 1 

8 

3 27 
( ii ) 1 + x + 

8 . 


16 

135 
-- 

16 


| x | < 1 . 

1 
x3 + ...... | x 
| x | s 

3 


| x | 


x2 


4 


2. ( i ) ( a ) 


( a ) | 


4 

x + 

* 
27 27 


32 
243 


xs + ...., | x | <;; 


பொறியியற் கணக்கு 


1 


3 


27 


3 


( 6 ) 


(1 


to 


27 
4x2 


+ .... 


) . I* T> 


4x2 


213 


2 


-3 
( ii ) ( a ) 1 a 2 

8 


-5 
-3 x2 a 2 + 15 xa 2 
8 

16 


-35 xs a 2 + .... 

16 


| x | < a ; 

2 


1 


3a 


35as 


( b ) 16/23 


( 

- ) 


+ 


1502 
32x4 


+ ... 


4x2 


1286 +1 


fx | > ; 


5.2.1.4.7 ... ( 3r - 8 ) 


3. ( j ) 


( ii ) ( - 1) ( r + 1 ) . - ( r + 2 ) x . 


( iii ) 


( 2r ) ! 

3 . 
r12 ) 


( iv ) ( r + 1 ) [ 1 + 3 ( r + 2 ) ] x " . 


4. ( i ) 67584. 


( ii ) 21 . 


5. ( i ) 10 ஆவது உறுப்பு ( ii ) 13 ஆவது உறுப்பு 
( lii ) 2 ஆவது உறுப்பு ( iv ) 2 ஆவது உறுப்பு 
( v ) 2 ஆவது உறுப்பு ( vi ) 11 ஆவது உறுப்பு , 


6. ( i ) 3 ஆவது உறுப்பு ( ii ) 5.ஆவது உறுப்பு 
( iii ) 5 ஆவது , 6 ஆவது உறுப்புக்கள் 
( iv ) 4 ஆவது , 5 ஆவது உறுப்புக்கள் , 
( v ) முதல் உறுப்பு ( vi ) முதல் உறுப்பு 


ஈருப்புத் தேற்றம் 


43 


6 


7 . 


4 
5 


X 


7 


10 ( i ) + (n + 1 ) ( x + 2 ) ( x + 3), Ix | < 1 
( ii ) ( -1) (x + Tx + 8 ) 2 " - 3 , 1x | < 
( ii ) ( 2n2 + 2n + 1 ) a- ( n + 1 ), | xj < [ a ! 


1 
2 


( iv ) 1--2n 


( v ) || 


I[ 1 + ( - 1 ) " - 2-( - )). I * I < ! 
( 4 ) ] (1-2" + +3 " + "), I * 1 ) 

( 1- 34-24 ). In 1 < / 


( vii ) ( -1 ) 


( -1) (1 


( viii ) 


( a + 1 ) ( x + 2 ) 

20 + 3 


1 
2 +1 + ( -1) " , | x | < 1 


11. ( i ) [ x < 1 . 
13. ( ii ) a = 4, b = 12 ; ( ii ) a = 4 = b , c = -2 ; 
( iii ) a = 0 , b = 1 , c = 4 , d = 1 ; 
4 

1 ( n + 1 ) 
( iv ) a = = b , 

[ 4 + ( -1 ) " 3 " . 
3 

2n 
( v ) a = 1 = b . 


2.9 தொடர் கூட்டல் ( Summation of Series ) 

சில முடிவறு ( infinite ) தொடர்களின் கூட்டுத்தொகையைக் 
காணப் பின் வரும் ஈருறுப்பு விரிப்புப் பயன்படும் : 

P 

4 
( 1 - x ) 

p p + q ) 
1+ 

1 • 2 


... 


1 • 2 • 3 


+ P_( p_ + 9 ) (p + 24 ) 

(4) --- 
+ P ( p + - 4 ) ( p + 24 ) ... (p + r - 1 ) 

( 2 ) 


1 • 2 • 3 ... 


+ ... , | x | < 1 , 


44 


பொறியியற் கணக்கு 


இந்த ஈருறுப்புத் தொடரில் 


( i ) உறுப்புக்கள் (1 ) 


வின் அடுக்குகளின் அமைந்தவை , 


( ii ) பொது உறுப்பின் தொகுதியின் காரணிகள் கூட்டுத் 
தொடரில் ( Arithmetic Progression ) அமைந்தவை , 


( iii ) பொது உறுப்பின் பகுதி , r ! அல்லது , k • 2k • 3k ... rk 
என்ற வடிவத்தில் இருக்க , அதன் தொகுதியில் / காரணிகள் 
இருக்கின்றன ; 

வின் படியும் - 

9 
. - என்பவை கவனிக்கத் தக்கவை . 

ஈருறுப்புத் தொடரைக் கூட்டும் முறையைப் பின்வரும் 
மாதிரிகள் விளக்கும் . 


( 1 + 2 ) 


1 + n 


மாதிரி 9 
1 + 2x \ r 

2 
n ( n + 1 ) 
+ 

+ ... 
1 + 2x 21 1 + 2x 
எனக் காட்டு . 
வலப்பக்கத்து முடிவறு தொடரை 

P 
( 1 - X ) 9 

P [ p + ) 
P 
= 1 + + 

+ .. 
11 

21 
என்ற சமன்பாட்டின் வலப்பக்கத்து முடிவறு தொடருடன் 
ஒப்பிடக் கிடைப்பவை 

X 
P n , q = 1 . 

Y 
9 

1 + 2x | 





1 + 2x 


எனவே , தரப்பட்ட தொடர் 

PP 
( 1 - X ) 9 


( -y 
= (1 - r- 2 ) - (1-2 ) - (13 ) 


மாதிரி 10 
முடிவிலிக்குக் கூட்டு . 

1 1-4 1-4-7 
+ + 

+ 
4 4-8 4-8-12 


ஈருப்புத் தேற்றம் 


45 


இத் தொடரை , 


1 + 


+ ( 4 ) + 13 ( 4 ) + 1:27 ( 4 ) 


+ ... என மாற்றி 


எழுதி , 


1 - : -- 14 

( + 


p (p + q ) 
11 

12 
p ( p + q ) [ p + 2q ) 
+ 

1 • 2.3 


+ .... 


என்பதன் வலப்பக்கத் தொடருடன் ஒப்பிட , 
* 1 

3 
p = 1 , q = 3 , 

; 
பு 

4 
9 


|| 


எனவே , தொடரின் கூட்டல் 


1 


( 1 - x) 4 


- -(1- !) - (1) 


3 


மாதிரி 11 

முடிவிலிக்குக் கூட்டு . 


1 


2 . 


2.5 1 
1.2.74 


2.5-8 1 
1 • 2 • 3 • 76 


12 


+ 


| 


தொடரைக் கீழ்க் 


கூட்டுத் தொகையை S என்போம் . 
கண்டவாறு எழுதலாம் : 


- 


s = -1 (- ) ) - (- + ) 

-23:3 ( -1.) + -- 
s = 1 ( -1 ) + : (-4 ) 

23 ( - ) + - 


- S = 


+ 


46 


பொறியியற் கணக்கு 


= 1- $ = 1 + 1 ( -4 ) + (-1 ) 

+ (133) (-1 ) + 


+ ... 


| 


இதை , ( 1 - * ) 


P 
9 என்பதன் விரிப்புடன் ஒப்பிட , 
1 . 

3 
49 


p = 2 , q = 3 , 

9 


49 ; 


2 
3 


3 


* 1-5= (I- :) - ( 1 + 2 )- - (3) 

( 12 ) 
( 3 ) 


: 


S = 1 


மாதிரி 12 
15 15-21 

+ + 
16 16 • 24 


15-21-27 

+ 
16-24-32 


== 


47 

எனக் காட்டு . 
9 


கொடுத்த தொடரின் மூன்றாவது உறுப்பை 

15-21-27 
2.3.4 8 


3 


என எழுதலாம் . பகுதியை 4 ! என எழுதலாம் . அப்பொழுது 
தொகுதியின் காரணிகள் , கூட்டுத் தொடரில் அமைந்த நான்கு 
எண்களாக இருக்கவேண்டும் . தற்பொழுது மூன்று எண்களே 
இருப்பதால் , அந்த நான்காம் எண் 9 அல்லது 33 ஆக இருக்க 
வேண்டும் . இவற்றில் 33 ஐ எல்லா உறுப்புக்களுக்கும் 
தேவையான பொதுக்கூடுதல் காரணியாகக் கொள்ளமுடியாது . 

1 
ஆனால் 9 ஐ அப்படிக் கொள்ளலாம் . மேலும் இன் படியும் 

8 

1 
இருக்கவேண்டும் . ஆகவே , ஆலும் தொடரைப் 
பெருக்கவேண்டும் . கொடுத்த தொடர் S எனில் , 


4 ஆக 


ஈருப்புத் தேற்றம் 


47 


3 


9 X S 

8 


9.15 
1-2 


( ) 


9 • 15-21 
+ 

12-31 


(1 ) 


+ ... தொடரில் 


1 + 


+ ) 


1 (1) 


என்ற உறுப்புக்கள் இல்லாததால் , அவற்றை இரு 


புறமும் கூட்ட , 


1 + ? ( J ) 


+ 


9 

S = 1+ 
8 


+ 


(1 ) + 17 ( 1 ) 

(!) 


3 


9.15-21 
+ 

12 • 3 


3 


+ ... 


இதை , (1- x ) 

9 இன் விரிப்புடன் ஒப்பிட , 
1 

6 3 
p . = 9 , 4 = 6 , 

9 8 

8 4 


9 
6 


* 1+ 2 + ? s= (I- » - - (1-1 ) 

- (!)------ 
* ? s = s - " - 


47 
S = 
S 

9 


மாதிரி 13 
n ஒரு மிகை முழுவெண் எனில் , நிறுவுக : 

n ( n - 1 ) ( 1 + 2x ) 

+ 
1 + nx 

2 ! ( 1 + nx ) 2 
n ( n - 1 ) ( n - 1 ) ( 1 + 3x ) 

( 1 + nx) 3 


1- n ( + x ) 


3 ! 


+ ... = 0 . 


இத் தொடரின் முதல் உறுப்பு நீங்கலாக மற்ற ஒவ்வொரு 
உறுப்பையும் இரண்டாகப் பிரித்து , தொடரைப் பின்வரும் இரு 
தொடர்களின் கூடுதலாக எழுதலாம் : 


48 


பொறியியற் கணக்கு 


S. 


1 


1+ nx 


! 


1 + nx 


+ 

* " ( + ) 

_ *(n - 1)( -2) ( + ) + --- 
s , -- ** [ 1- + 

(2-1),( -2) ( + ) + ... ) 
( 1- + w )" = (T + s ) " 
5. -- + ( ! - 14...)" -- ( + ..)" 


+ 


ஃ SL 

S = 


ஃ கொடுக்கப்பட்ட தொடரின் கூடுதல் 

S + S , = 0 . 

கோவையை இரு முறைகளில் விரித்தும் கொடுத்த 
தொடரைக் கூட்டலாம் . 


மாதிரி 14 : 


என்பதை 


7 ஒரு மிகை முழுவெண் எனில் , [ 2- ( 1 - x ] ] " 

( l - na) 
இரு விதங்களில் விரித்து x " ன் கெழுவிலிருந்து பின்வருமாறு 
காட்டு 
1 

n ( n - 1 ) n( n - 1 )( n - 2 )..... 
12 

11 21 

3 ! 
= 27-3 ( x2 + 7n + 8 ) 
[ 2- ( 1 - x ] ] 

( 1 + x ) ( 1 - x ) -3 
( 1 - x ) 


1 • 2 + 2-3 * 


+ 3-4 


+ 4-5 


] 


n( n - 1 ) ( r - 2 ) x3 + ... nxt- 1 + x " 


3 ! 


- [i +1 + 2 - 

+ "( n 
x + [ 12 


] 
- ) 


1-2 + 2 • 3x + 3 • 4x2 + 


+ ( n + 1 ) ( n + 2 ) x ^ + ... 


49 


ஈருறுப்புத் தேற்றம் 


இதில் " ன் கெழு 
1 

n ( n - 1 ) 

+ 3-4 
1-2 

+ 4.5 
1. ! 

21 


m ( n - 1 ) n - 2 ) + ... 


) 


3 ! 


இதே கோவையைப் பின்வருமாறும் விரிக்கலாம் : 


+ 


274 )" - - ( 2 " -7 • 2-1 ( 1-3 ) 
n ( n - 1) 2n - 2 ( 1 – x ) 2 - n (n - 1 ) ( r - 2) 21-3 ( 1 - X ) 3 

+ ... + ( – 1 ) ” ( 1 – x ) " 

+ ( - 7 ) 


2 ! 


3 ! 


. 


1 


+ 


= 2 " ( 1 - x ) -3 - 21-1 . n ( 1 - x ) -2 

n ( n - 1 ) ( n - 2 ) 
+ 2n - 2 11 ( ; - 1) ( 1 - x ) -1 - 21-3 . 

31 
n (n - 1) ( n - 2 ) (n - 3) (1 - x ) + ... 

4 ! 

+ ( -1 ) " ( 1 - x ) 1-3 . 


+ 21-4 


இதில் x " - ன் கெழு 

1 
21 . ( n + 1 ) ( n + 2 ) - 21-1 n ( n + 1 ) 

2 ! 


+ 211-2 


3. n ( n - 1 ) 


= 21-3 [ 4 ( n + 1 ) ( n + 2 ) - 4n ( n + 1 ) + n ( n - 1 ) ] 

211-3 ( n2 + Tn + 8 ) 
இரு வகைகளிலும் கிடைத்த " ன் கெழுக்களைச் சமப்படுத்த , 
விடை கிடைக்கிறது . 


2.10 தேற்றம் : 

f ( x) என்பது , ao + ax + 52x2 + ... + a x " + ... என்ற 
அறவொருங்கு தொடர் எனில் , a + a + az + ... a " என்பது 
f ( x 

( 3 ) என்பதன் விரிப்பில் கிடைக்கும் x " ன் கெழு . 
1 - x 

4 


50 


பொறியியற் கணக்கு 


இது எவ்வாறெனில் 
f ( x ) 

= ( a + ayx + az x2 + ... ) ( 1 + x + x2 + .. ) 


இவ்விரு தொடர்களும் அறவொருங்குவதால் இவற்றைப் 
பெருக்கலாம் . கிடைக்கும் தொடரில் x " - ன் கெழு . ao + ai + az 
+ ... + a 


சில 


இத்தேற்றத்தைப் பயன்படுத்தியும் 
கூட்டலாம் . 


தொடர்களைக் 


மாதிரி 15 . 
( 1 - 1 ) - " என்பதன் விரிப்பைக் கொண்டு பின்வருமாறு 

n ( n + 1 ) 
காட்டு . 1+ n + 

n ( n + 1 ) ... ( n + - 1 ) 
+ 
2 ! 

+ 
( n + 1) (n + 2) ... ( n + r ) , 


|| 


இடப்பக்கத் தொடர் , ( l - n ) - " என்பதன் விரிப்பில் கிடைக் 
கும் முதல் 1 கெழுக்களின் கூடுதல் . மேலே கண்ட தேற்றத்தின் 
(1-1 

-ன் விரிப்பில் , அதாவது ( 1 - x ) - ( 1 + 1 ) 
1- x 
என்பதன் விரிப்பில் x " ன் கெழுவுக்குச் சமம் . இக்கெழு வலப் 
பக்க உறுப்பாகும் . எனவே விடை தெளிவு . 

மற்றொரு மாதிரிக்கு , மாதிரி 3 ஐ மீண்டும் பார்க்க . 


பயிற்சி 2-2 . 


பின் வருவனவற்றை [ 1-9 ] நிறுவுக . 


+ 


+ 


1. ( 1 - * - * - * {1+ | + * + " PF ( Is *) 

* ( s= },{* - 2 (H + * ) *+ -- } 
2. (I= *)"1 + ( 12 ) + " + " (f-s) + 

"( 1-1 ) + " } + (1-4) -- 


+ 


+ .. 


3. x = 1 + n 


+ 


ஈருறுப்புத் தேற்றம் 


51 


4. ( a - b ) " 


n ( n + 1 ) 

2 ! 


{ 1 - ( - ) + " 

( - ) --- } 


5. n ஒரு மிகை முழுவெண் எனில் , 
n + x ( n + 2x ) ( n - 1 ) 

(n + 3x ) ( n - 1 ) ( n - 2 ) 
1 + x 2 ! ( 1 + x ) 2 

3 ! ( 1 + x ) 

+ ....... = 0 


1-1 + % 


+ 


- 


x2 


n ( n + 1 ) 
6. ( 1 + x ) 21 = ( 1 + x ) " + nx ( 1 + x ) " - 1 + 

1.2 
n (n + 1) ( n + 2 ) 
( 1+ x ) " - 2 + 

? 
1.2.3 


x3 ( 1 + x ) -3 + ... 


3 


7. - * + = ++ ( + )" + }.}( + ) 

+2,3. ( * ) + . . > = 
3. 1+ ஈ. ?" , + " , " ( x ?"; ) + "x+18 =2) 

( *) + -- ) 
- 1 + m . 22 , + "C% z ( 2 , ) + 


+ ... | y | 


V 


| x | 
3 


9. a2b ? = ( a + b ) + 


> [6-1- * + 1:2 - * 


64 


4.5.6 
1.2.3 


15 


+ ... 


- ) 


முடிவிலி வரை கூட்டுக [ 10-22 ] 


. 


10. 1+ 4 


3 3.5 3.5.7 
+ + 

+ ... 
4.8 4.8.12 


52 


பொறியியற் கணக்கு 


11. 1 


1 1.4 

+ 
5 5.10 


1.4.7 
5.10.15 

+ ... 


5 


12. 1 + 3 + 


5.8 
8.12 


+ 


5.8.11 

+ 
8.12.16 


13. 1 


4 

4.7 
+ 
10 10.15 


4.7.10 
10.15.20 


+ ... 


14 . 


2.5 
7 


+ 


2.5.8 

+ 
7.14 


2.5.8.11 
7.14.21 ) 


+ ... 


1 


15 . 


1.5 
4.8 


+ 


4 


1.5.7 
4.8.12 


+ 


+ 


1.5.7.9 

+ 
4.8.12.16 


16 . 


5 1 
3.6 42 


+ 


5.8 1 5.8.11 1 
3.6.9- 43 + 3.6.9.12 • 44 

+ 


17 . 


3 

3.4 
+ 
2-4 2-4-6 


+ 


3.4.5 
2-4-6-8 


+ 


3. 1 
2 25 


3-5 


18 . 


+ 


1 3 : 5-7 1 

+ 
28 2.3.4 
2 " 

+ ... 


2.3 / 


1 1 
19. 1+ 

2 24 


+ 


1 - 1 
2.4 25 


+ 


1.3 1 
2-4-6 212 


.1.3-5 - 1 


2 • 4 • 6 • 8 • 216 + ... 


1-4-7 .... ( 3n - 2) 


20 . 


1 
47 


n = 


-M8 
IM8 


21 . 


( -1 ) " 


13-5 ... ( 2n - 1 ) 

2 •4-6 ... (2n ) 


( 2 ) " 


* 3 


1 . 


* 5 


+ ... , | x | < 


22. x2 + 

1.3 1.35 
+ 
3 3.4 

x4 + 

3-4-5 
நிறுவுக [ 23 , 24 ] 


- 


53 


ஈருறுப்புத் தேற்றம் 


2.5 


1 
23. 1 + 

4 


+ 


1-4 

+ 
4.8 


1-4-7 

+ 
4-8-12 


11 


1+ + 


+ ? 


+ 6-12 


2-5-8 
+ 

6.12.18 


+ ... 


3 
24. 1+ 

8 


+ 


3-5 

+ 
8-10 


3-5-7 
8-10-11 

+ .. 


= 2 


( 


1.3 
+ 4-6 

+ 


1.3-5 
4-6-8 


+ 


-1 


1 
25. y = 


1.3 


+3.6 


+ 


1.3.5 

எனில் 
3-6-9 


y2 + 2y - 2 = 0 
எனக் காட்டு . 


3 


2 ) ( n - 3) 21-4 


1 
26 . 

என்பதை , [ 1 - x ( 2 - x ) ] - 1 , ( 1 - x )-2 
1 2x + x2 
என இருவகைகளில் எழுதி விரித்து , n மிகை முழுவெண் எனில் , 

( n - 
21 

21-1 + 
11 

2 ! 
( n - 3) (3 - 4) (x - 5) 21-6 + ... = n + 1 

3 ! 
எனக் காட்டு . 


1 
27 . 

1-2x - 3x ? என்பதன் இருவகை விரிப்புக்களிலிருந்து 
2 " + ( n - 1 ) 3-211-2 + 

( n - 2 ) ( n - 3) 

32-21-4 + 
2 ! 

1 


= [ 31 + 1 + ( - 1 ) " ] 


எனக் காட்டு . ( n மிகை முழுவெண் ) . 


பின்னங்களாகப் 


1 
28 . 

என்பதைப் 

பகுதி 
1 

- x - 6x3 
பிரித்துப் பின் வருமாறு நிறுவுக : 

( n - 2 ) ( n = 3 ) . 
1+ ( n - 1 ) 6+ 

62 


3 ! 


[ n - 3 ) ( n - 4 ) ( n - 5 ) . 
+ 

3 ! 


-68 + 


= ] [ 3 " +1 + ( -1 ) ^ + 1 • 2 ^ + 1 ] 


54 


பொறியியற் கணக்கு 


1 
29. • ( 1 - x ) 

4 

ன் விரிப்பிலிருந்து காட்டுக : 
1 1.4 1-4-7 

11-4-7 • ... ( 3n - 2 ) 
1 + 

+ 

+ 
4 4-8 4-8-12 

4 • 8-12 .... (47 ) 


+ 


5.9.13 ... ( 4n - 1 ) . 

4-8-12 ... ( 4n ) 


விடைகள் 


2- 2 


(1 ) 


3 


10. 202 


11 . 


12. 4 12 - 2 


13. 5 ( 1 - } 15 ) 


- 


14. 2 [ 


15. , / 3 - 1 


2 ( ( 1 ) -1 ) 
[ [ - ] 


16. 2 


17. 1 


417 


18 . 


16-9 / 3 

403 


19 . 


1 
20. 43 


21 . 


V -1 


2 • 11 தோராயங்கள் ( Approximations ) 

x மிகச் சிறிய எண் எனில் , 1 அதிகரிக்க அதிகரிக்க , x " - ன் 
மதிப்புக் குறைந்துகொண்டே வரும் . இந்நிலையில் ( 1 + x ) " - ன் 
தோராய மதிப்புக் கிடைக்கவேண்டுமானால் , அதை x- ன் 
ஏறுபடியில் விரித்து x- ன் பெரிய அடுக்குகளை விட்டுவிடலாம் . 


ஈருறுப்புத் தேற்றம் 


55 


* 


1 
x மிகப் பெரிய எண் எனில் , மிகச் சிறியது ; n அதிகரிக்க 

x 
1 
அதிகரிக்க , -ன் மதிப்புக் குறைந்துகொண்டே வரும் . இந் 
நிலையில் ( 1 + x ) " - ன் தோராய மதிப்புக்கு , இதை x- ன் இறங்கு 
1 

1 
படியில் - அதாவது , -ன் ஏறுபடியில் - விரித்து 

3 

-ன் பெரிய 
அடுக்குகளை விட்டுவிடலாம் . 

எந்த அடுக்குக்குமேல் விடலாம் என்பது தேவையான 
தோராயத்தைப் பொருத்தது . 


மாதிரி 16 : x- ன் முதல் அடுக்குக்கு மேற்பட்ட உறுப் 
புக்களை விடுமளவுக்கு x சிறியது எனில் , பின்வரும் கோவையின் 
தோராய மதிப்பைக் காண் : 


1 


( 4 - 3x ) 2 (8 + 3x ) 


(-- 0 04 

( 9- =) 


3 
2 


x சிறியது என்பதால் x- ன் ஏறுபடியில் விரிக்கவேண்டும் , 
மேலும் . ஒவ்வொரு ஈருறுப்புக் கோவையின் 

விரிப்பிலும் . 
விரிப்புக்களின் பெருக்கலிலும் முதல் அடுக்குக்கு மேற்பட்ட x- ன் 
அடுக்குகளை விட்டுவிடவேண்டும் : 


1 
2 


( 
4- % ! - 1 (1- 2) 

= 2 [ + 1 ( - * ) + --- ) 
= 2 ( 1- x +...- ) 
எனவே , ( 4 -31 - 2 ( 1 

( - ), தோராயமாக 


. 


56 


பொறியியற் கணக்கு 


இத்தோராயச் சமன்பாட்டை 
1 

3x 
2 
( 4 

2 

1 


. 


எனக் குறிப்போம் . இதேபோல் , 


1 
3 


- 


ஆகவே , 


( 3 + 3x ) 3 = 2 ( 
+ + ) 

-2 ( 1+ ) ( * ) + -- ) - 2 ( 1 + 1 ). 
( - ) - - ( 1 + 3) 
= 27 ( + } ( 1 ) +.... )- 27 ( 1-2 ) 
( 
4-sc = _ ( !-4 )-2 ( + :) 
(1-3 * ) 27 ( 1-5) 

( 1 ( 8- ) ) 

27 ( 1- ;) 
~ 1 ( 1- :) ( 1- ; ) 
~ 1 ( 1-3 ) ( 1 + z ) 


1 + 


x + 

+ .... 


ஈருறுப்புத் தேற்றம் 


57 


ch ( 1 + ( -1 ):) 
- 1 ( 1-33 ) 


எனவே , 


1 
( 4-- 3x ) 2 ( 8 + 3x ) 

3 

3/2 
9 


- 31 (1- % ); 


மாதிரி 18 


எனவும் , 


a - b = h , h மிகச் சிறியது ( இதை , h < < 1 
குறிப்பதுண்டு ) எனில் , 


a 


( i ) 


= 1+ 


1 h 
2.5 


1 h2 
8 2 


+ 


1 ha 
16 be 


5 h4 
123 51 


b 


+ 


| 


( ii) 


a . 


= 


= ) 


+ 


1h 
4 6 


1 h2 
8 52 


1 ha 
+ 

16 bS 


1 h4 
32 64 


a + b 


+ 


எனக் காட்டு . ( iii ) இவற்றிலிருந்து , தோராயமாக 

1 a + 

+ b 
bh 

4 b 
எனவும் காட்டு . 


h 
( j ) வலப்புறத் தொடர் -யில் ஒரு விரிப்பு . 

a , b , h- ல் . 
b 

h 
மட்டும் தான் மிகச் சிறியது என்பதால் , -யும் மிகச் சிறியது 

b 


M 


ஐம் 


h -ல் விரிக்கவேண்டும் . 


58 


பொறியியற் கணக்கு 
-b = h என்பதால் , a = b + h . எனவே , 

+ 


2 


2 


- 1 +3 : + 2( -1) 


1.2 


M - V + - ( 1+ ) 

1 

(1 ) 

(4-1 ) ( - ) (2) 
1 ( 4-1) ( !-1 ) ( -3 ) 

( 6 ) 
V = 1 + 14-1* - 1 


1 
2 


+ 


4 


+ 


1-2-3-4 


+ ...... 


1 h3 
16 5s 


5 h4 
128 64 


+ 


( 1 ) 


( ii ) இதேபோல , a = b + h என இட , 
b + h 

b 

1 
2b + h 

25 + h 


. 


1 


= 1 


a + b 


2+ 


h 
h 


-1-1- ;) 


3 


-1- ) (1 + * ) 
-1-1 ( 1- % + ( % ) - ( 4 ) 

+ ( A ) - .....) 


1 


1 h4 


-- 


1 h 
4 5 


+ 


2 


1 h2 

1 ha 

+ 
8 12 16 53 


a + b 


32 64 


+ ... 


( 2 ) 


ஈருறுப்புத் தேற்றம் 


591 


( iii ) சமன்பாடு ( 1 )-லிருந்து ( 2 ) -ஐக் கழிக்க , 


a 


a 


1 


1 h 
4 b 


+ 


1 
128 b4 


+ .... 


( 3 ) 


Mb 


2 


a + b 


a + b 


1 
இனி , 

4 


4 


1 2b + ] 
4 b 


. 


1 


b 


- (2 + ") 

= } +14 ( 4 ) 


h4 
ச - டு ( 3 ) ல் 4 ஐ மிகச் சிறியது என ஒதுக்கிவிட்டால் , 
ச - டு ( 3 ) , ( 4 ) லிருந்து , தோராயமாக , 


1 a + b 


Mi - + -- 
V- .. + 


1 a + b 

+ 
a + b 4 ம் 

தோராயமாக . 


மாதிரி 19 


ஐந்து பதின் பகுப்பு இடங்களுக்குச் ( decimals ) சரியாகக் 

1/3 
காண் : 998 . 


1/3 

1/3 
998 

= ( 103-2 ) = 10 ( 1 


1/3 
002 ) 


00 : 

1 ) 


10 


• 002 

3 


1 
3 
2 ! 


1 - 


- ) 


( 002 ) 2 + ... 


+ 


10 [ 1 - .000667 - .0000004 + - ... ) 
10 - 00667 , 
9-99333 , 

( 5 பதின் பகுப்பிடங்களுக்குச் சரியாக ) . 
2.12 எல்லைகள் ( Limits ) 

x ன் ஒரு சார்பில் நேரடியாக x க்குச் சில மதிப்புக்களைப் 
பிரதியிட்டால் , அச் சார்பின் மதிப்புத் தெளிவற்றதாகிவிடலாம் . 
அப்பொழுது சார்பு , தேரா மதிப்பு ( Indeterminate value ) 

டையது என்கிறோம் . அந்நிலையில் சார்பின் மதிப்பைத் 


60 


பொறியியற் கணக்கு 


தெளிவாக அறியச் சில முறைகள் உண்டு . கிடைக்கும் மதிப்பை , 
சார்பின் மதிப்பு என்னாமல் , சார்பின் எல்லை மதிப்பு ( limiting 
value ) என்போம் . 


சார்புகளின் தேரா வடிவங்கள் , எல்லைகள் , எல்லைகளைக் 
காணும் முறைகள் ஆகியவை , ‘ சார்புகளும் எல்லைகளும் 
என்ற பிரிவில் விளக்கப்பட்டுள்ளன . அவற்றை ஒரு முறை 
படித்துக்கொண்டு , பிறகு மேலே தொடர்வது நலம் . 


இங்கு , ஈருறுப்பு விரிப்புக்களைப் பயன்படுத்திச் சில சார்பு 
களின் எல்லைகளைக் காணும் முறை ஒரு மாறிலியால் விளக்கப் 
படுகிறது . 


மாதிரி 20 


| 


Lt tx - x 


மதிப்பைக் காண் : 


x - 113/ x - Vx 


x = 1 + y என இடு . 

இடு . x + 1 எனில் , y > 0 . காண 
வேண்டிய எல்லை , பின்வருமாறு மாறுகிறது . 


1 


Lt (1+ y) - (1 + y)s 

(1 + y ) - ( 1 + y) 


1 


14 - 

[ +},+ ()(;-1), + - ) 
- [i+tv+ C)( -1),+ .) 

[: +1,+( )(;-),+ - ) 
- [ +1 +(!)( -1) , + ] 


Lt 
y - 0 


ஈருறுப்புத் தேற்றம் 


61 


Lt 


|| 


y - 0 


y ? + .. 


(4-1), - (3 + z ] » e + ... 
((2-1 ) , - ( + 3 ) 
( 30 
(H 


y 


30 - y- ன் மிகை அடுக்குகள் 


Lt 


|| 


y 


-y- ன் மிகை அடுக்குகள் 


1 


Lt 30 -y- ன் மிகை அடுக்குகள் 
y - 01 

4 - y- ன் மிகை அடுக்குகள் 


1 
30 
1 
4 


2 
15 . 


எல்லை மதிப்பு 


2 
15 . 


பயிற்சி 2 - 3 


x சிறியது ; அதன் முதல் அடுக்குக்கு மேற்பட்ட 
அடுக்குகளை விட்டுவிடலாம் எனில் , பின்வரும் தோராயச் 
சமன்பாடுகளைப் பெறுக . [ 1 - 5 ] . 


1. (1 - x) (8 + x)" 

1+ x + ( 1- 3x ) 


N1 


1 


* 
10 


1 
4 


2. ( 2 + 3x) ( 1 - 4x ) 

1 


- 1+ 


3x 
4 


( 4 + 15x3 


162 


பொறியியற் கணக்கு 


( 1 + 23 ) 


3 
. 


+ ( 4 - 3x ) 2 
(27 - x3 


2 
( 8 + 3x3 
(2 + 3x) // 4 - 5x 


5x 


4 . 


* 1 


8 


1 


1 
2 


5. (1 - 2x ) 


- (1 + 2x) 2 


= 4 + 2x . 


1 


1 


( 1 - x ) 2 - ( 1 + x 2 


x- ன் இரண்டாம் அடுக்குக்கு மேற்பட்ட அடுக்குகளை விடும் 
அளவுக்கு x சிறியது எனில் பின்வருமாறு காட்டு . [ 6- 9 ] . 


( cut + -- 2 


( 1 - 4x )2 + ( 1 - 3x ) 


6 . 


2 


x2 
2 


( 1 - 2x ) 4 


1 


7. ( 1 + 3x ) 2 ( 1 - 2x ) 


) -1 

~ 1 + 4x + 3 * . 


8 . 


5 

1 
2 

+ ( 16 + 83 ) 
1 
2 

+ ( 2 - x ) 2 


2) 


1+ 


23 
40 


2 


( 1 + x) 


9 . 


2 

3 

4 
( 1 - 3x ) + (1- 4x ) 

3x 

1+ 
1 

+ 4x2 . 
1 

2 
3 

4 
( 1 - 3x ) + (1- 4x) 
-.x << 1 எனில் , பின்வருமாறு காட்டுக : [ 10 - 13 ) 


ஈருறுப்புத் தேற்றம் 


63 


10 . 


3 / 1 + x 
M 1 - x 


1 + 2 x + ** + ? - 


+ 


11 . 


( 1 + x + x ) ( 1+ x ) 2 

1 - x + x2 


1+ 4x + 7x2 + 6x3 


1 


12. ( 1 + x + x2 + x3 ) 3 ~ 1 + 


+ 


2x2 
91 


3 


14x3 
+ 

81 


46x4 
243 


-1 


( 1 + 4x + 10x2 ) 2 ~ 1-2x + x ? - 10x3 
x > 1 எனில் காட்டுக : [ 14 - 16 ] . 


15 


14 . 


Vx2 + 4 - Vx2 + 1 


21 


78 


3 
2x 


+ 


63 
16x5 


8x3 


3 


15 . 


3/ x + 6- 3x3 + 


* 
- 
x2 


x5 


3 9 13 
1 

+ 
( x -1 ) 2 

2x2 2x3 
2 + x 

1 + x 
17. x சிறியதானால் , 

என்பதை , 

2 + x 
11+ x எனக் கொள்வதால் ஏற்படும் பிழை தோராயமாக 

எனக் காட்டு . 


+ 


27 


18. * சிறியதானால் , (I + )" என்பதை , (I + ) 
எனக் கொள்வதால் ஏற்படும் பிழை தோராயமாக 3 n ( n2-1 ] x3 


2 


எனக் காட்டு . 


19. c < < 1 எனில் , தோராயமாக , 

1 

1 
2 

2 
+ 


2 + 


3c2 
412 

எனக் காட்டு . 


64 


பொறியியற் கணக்கு 


20. z << d எனில் , தோராயமாக 

1 

2 . 

d 
/ 2gz 

+ 


/ gd எனக் காட்டு . 


21. x < < 1 , n < 1 எனில் , இரு பக்கங்களையும் விரித்து , 
தோராயமாக 


1 


( 1 + x ) 


2n + ( n + 1 ) x 
21+ ( n - 1 ) n 


எனக் காட்டு . 


22. x << 1 , M = 12 + x எனில் , தோராயமாக 

31 3M 
VM = + 

எனக் காட்டு . 
8 41 

813 


M2 


23. தோராயமாக ( b5 + a ) 


( 1+ 


1+ 555 


202 
2511 


+ 


4as 
125515 


1 ) , 


( b >> a ) , 


எனக் 


காட்டு . அதிலிருந்து , 


1 


( 55 + a ) என்பதன் ஒரு மதிப்பு ம் 


| 


555 + 3a 
555 + 2a 


எனக் காட்டு . 


24. x- ன் மதிப்பு தோராயமாக 1 எனில் , 
( i ) px4 

x p + q , 


qxp 


pxg 


qxp 


( ii ) 


21 


( 1 - x ) -1 எனக் காட்டு . 


-- 


25. L , G- ன் மதிப்புக்கள் , 1 , g- ன் மதிப்புகளிலிருந்து சற்றே 


தோராயமாக 


வேறுபட்டு , 


t 


V = TV £ எனில் 
( T * ) 


T -t 
தேயாரமாக 

T 


G - g 

G 


-- 


11 


எனக் காட்டுக . 


ஈருறுப்புத் தேற்றம் 


65 


தனி 


26. 1 செ.மீ. நீளமுள்ள 

ஊசலின் அலைவுநேரம் 
1 . 
t = 20 செக ; நீளம் a மி.மீ. மிகுந்தால் , அலைவு நேரம் 

g 
t 

02 

செக . அதிகரிக்கும் எனக் காட்டு . 
201 4012 


M 


2) செச 


27. 21 நீளமுள்ள காந்தத்தின் ஈர்ப்பு விசை H. அதன் 
மையத்திலிருந்து x தொலைவிலுள்ள புள்ளியில் அதன் திருப்புத் 
திறன் ( monent ) M எனில் , 


H = 


21 [ ( x - y. - ( +1) ] 


2M 
உடன் ஒப்பிட x சிறியதெனில் , தோராயமாக H = 

என க் 
காட்டு . 


33 


28. ஒரு குழாய்வழி நீரோட்டச் சோதனையில் , 

நீரின் 
உண்மையான வேகம் நொடிக்கு 10 மீ . இவ் வேகத்தைப் பிழை 
பட , நொடிக்கு 0.2 மீ . அதிகமாக அளந்துவிட்டார்கள் . குழா 
யின் உராய்வினால் ஏற்படும் அழுத்தக் குறைவு , 

நீரின் 
வேகத்தின் வர்க்கத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்குமானால் , 
கணக்கிடப்பட்ட ; அழுத்தக் குறைவில் ஏற்படும் பிழை 
4 நூற்று வீதம் ( 4 percent ) எனக் காட்டு . 


29. ஐந்து பதின் பகுப்பு இடங்களுக்குச் சரியாகக் காண் : 


19 5 

10 


1 


( i ) 1999 


( iii ) 


. 


V630 


( iv ) 01.01 


- 


V0.99 


( iv ) 11003 - 1997 


30. நான்கு பதின்பகுப்பு இடங்களுக்குச் சரியாகக் காண் : 


2 
3 


- 


2 
3 


0.997 


0.998 
1.002 


( ii ) 


1.002 


. 


15 


66 


பொறியியற் கணக்கு 


| 
7 

2 

எனக் காட்டி , அதிலிருந்து 2 ன் 
5 
இருபடி மூலத்தை மூன்று பதின்பகுப்பு இடங்களுக்குச் சரியாய்க் 
காண் . 


31 , v2 - ( 1-0.2) 


1 
5 

3 
32. 1 / 2 = 

4 
முப்படி மூலத்தை நான்கு பதின்பகுப்பிடங்களுக்குச் சரியாய்க் 
காண் . 


( 1 + 0.024 ) எனக்காட்டி . அதிலிருந்து 3 ன் 


1 
5 

3 
( 1 

5 ன் முப்படி 
8 
மூலத்தை 5 பதின் பகுப்பிடங்களுக்குச் சரியாய்க் காண் . 


34 . 


மிகப் 


1 
பெரியதெனில் , 4 ஆனது , 

2 


1 


( + 


Vn + 1 


-1 ) 


1 
+ Vn - 1 என்பதை விட அதிகம் எனக் காட்டு . 

8 // n3 

1 
அதிலிருந்து தோராயமாக , 10 - 

V101 + 499 
2 

0.00125 
எனக் காட்டு . 


(( v101 

+ 99 ) 


35. p , q ஆகியவற்றுடன் ஒப்பிட ( p - q ) சிறியதெனில் 
தோராயமாக 

m / p ( 3 + 1 ) p + ( n - 1 ) q 
4 

( n - 1 ) p + ( n + 1 ) q 


" 


- 


எனக் காட்டு . இதைக் கொண்டு , தோராயமாக 

7 131 923 

5 543 
( i ) 

( ii ) 
133 925 

540 
எனக் காட்டு . 


M 


2709 
2706 


36. எல்லை மதிப்பைக் காண் : 

Lt VI + x V1 + x2 
( i ) 
x - 0 11 - x2 

MI - X 


C 


ஈருறுப்புத் தேற்றம் 


67 


( ii ) 


Lt 

V2x + a 
x + av x + 3a 


V3x 
24x 


( iii ) Lt 


1 

2 
x { x + ar ) -x } 


1 


( iv ) 


3 
( 1 + 2x ) - ( 1 - 3x ) 
1 

1 
2 

2 
( 1 + 2x ) - (1-3x ) 


விடைகள் 2-11 


( iii ) 0-19960 


29. 9-99667 , 
( iv ) 0 • 01000 , 


( ii ) 0-91917 , 
( v ) 0 • 02000 


( ii ) 0 • 9960 


30. ( 1 ) 1.0027 , 
31. / 2 - 1-414 

12 - 1.2599 


21 


33. V5 


1-70998 


aa 


36. ( i ) 1 , 


(ii) 


( ii ) 2,3 , 


( iii ) 


2 
5 


2 


( iv ) 


3. அடுக்குக்குறித் தேற்றம் 

( Exponential Theorem ) 


3.1 


e என்ற எண் 


1 + 


1 
1 ! 


1 
+ + 

2 ! 


1 
3 ! 


+ .. 


++ 


+ 


என்ற முடிவுறு தொடர் ஒரு முடிவுள்ள ( finite ) எண் மதிப்புக்கு 
ஒருங்குகிறது . அவ்வெண் e என வரையறுக்கப்படும் . 


Lt 


r ( 1+ !) - 1 +1, +2} + ) + -- 


எனவும் காட்டலாம் . எனவே மன் மற்றொரு வரையறை : 


e = Lt 


( 1+ 1 ) 


n + on 


3.2 e ன் மதிப்பு 2 , 3 ஆகிய இரண்டுக்கும் இடைப்பட்டது ; 

இதைப் பின்வருமாறு அறியலாம் . 


1 


e = 1+ 


1 
1 ! 


+ 


1 
2 ! 


+ 


1 
3 ! 


+ ... 


+ 


+ .... 


இத் தொடரின் முதல் இரு உறுப்புக்களின் கூடுதலே 2 
என்பதால் , 

e > 2 


அடுக்குக்குறித் தேற்றம் 


69 


1 


1 


இனி , 3 ! 


< 


1 1 
22 4 ! 


1 1 
281 5 ! 


11 .... 


( 


1 


எனவே , e < 1 +1 + + 

2 


22 


+ 


1 
23 


+ 


இத்தொடரில் முதலுறுப்பு நீங்கலாக மற்றது ஒரு முடிவுறு 
பெருக்குத் தொடர் ( Infinite Geometric Series ) , அப்பெருக்குத் 

1 
தொடரின் கூடுதல் 

2 . எனவே , 
1 
1 

2 


e < 1 + 2 = 3 . 
இவ்வாறு , 2 < e < 3 . 


3.3 . e ஒரு விகிதமுறா ( Irrational ) எண் 

e ஒரு விகிதமுறு ( Rational ) எண்ணாக இருக்கக்கூடுமானால் 
அதன் வடிவம் ; ( m , n இரண்டும் மிகை முழுவெண்கள் ) . 
அவ்வாறெனில் 


m 


m 


+ 


+ 


+ ... 


+ 


1 ) 


1 


( 1 + H + } + } + 

+ ( + )! + m 


1 


இரு பக்கங்களையும் n ! ஆல் பெருக்க , 


m ( n = 1 ) ! 


n ! + 


+ 


--1 


2 ! 


3 / + 


( + +1 
[ . + 1 + + 1) . + 3 + - ) 


--- 


+ 


இவ்விரு சதுர அடைப்புகளுக்குள் உள்ள உறுப்புக்களை 
S. , S , : என முறையே குறிப்போம் . S. ன் உறுப்புக்கள் ஒவ் 
வொன்றும் முழுவெண்ணானதால் , S. ஒரு முழுவெண் . இடப் 
பக்க உறுப்பும் ஒரு முழுவெண் , இதனால் S , இரு முழுவெண் 
களின் வேறுபாடாகிறது . எனவே , S. ஒரு முழுவெண் . 


TO 


பொறியியற் கணக்கு 


ஆனால் , 


S2 


1 

1 
+ 
1 + 1 
n ( n + 1 ) ( n + 2 ) 

1 
+ 

+ 
[ m + 1 ) ( n + 2 ) ( n + 3 ) 


... 


< ++ w+ ya + (x + y - 
-- + / (1--1 ) -- 


n 


1 
1 ஒரு 

மிகை முழுவெண்ணானதால் , < 1 . எனவே , 
இதன்படி , S2 ஒரு விகிதமுறு தகு பின்னம் என்றாகிறது . இவ் 
வாறு பி , வைப் பற்றிய இரு முரண்பட்ட கருத்துக்கள் 
விளைகின்றன . 

எனவே , e ஒரு விகிதமுறு பின்னம் எனக் 
கொண்டது தவறு . 

ஆகவே , e ஒரு விகிதமுறா பின்னம் . 
என் மதிப்பு 500 பதின் பகுப்பிடங்களுக்கு மேலும் கணக் 
கிடப்பட்டிருக்கிறது . அதன் மதிப்பு 2.7182818284 ..... 


3.4 அடுக்குக் குறித் தேற்றம் 

தேற்றம் : x ஒரு மெய் எண்ணானால் ,, 


x 


ex 


1 + 


+ 


x2 

+ 
2 ! 


+ ... + 


+ ... 


1 ! 


3 ! 


x- ன் எல்லா விகிதமுறு மதிப்புக்களுக்கும் இத் தேற்றத்தைக் 
கீழ்க்கண்டவாறு நிறுவலாம் . 


நிறுவல் : 


13 


f ( x ) = 1 + 


+ 


x2 

+ 


+ 


+ 


+ 


1 ! 


2 ! 


3 ! 


எனக் கொள் . இம்முடிவுறு தொடர் x- ன் எல்லா மதிப்புக் 
களுக்கும் அறவொருங்கும் ( Absolutely converges ) . குறிப்பாக , 


1 


f [ l ) = 1 + 


+ 


1 
2 ! 


+ 


* 1 
3 ! 


+ ..... + 


+ .... = e . 


1 ! 


f ( 0 ) = 1 . 


அடுக்குக்குறித் தேற்றம் 


71 


இனி , f ( x ) , f ( B ) என்ற இரு தொடர்களையும் பெருக்கிக் 
கிட்டும் தொடரும் அறவொருங்கும் . 


f ( x ) f ( s ) = 


+ 


X 


+ 


B2 
2 ! 


Br 
+ ... + 


+ ... 


= [ + # + + ... + x; + .. ) 

( 1 + f:+ - ) 
= 1 + ( H ) + ( + 
( * * 

1 ) 


B 


+ 


B 
1 ! 


42 

+ 
2 ! 


d 
1 ! 


pe 
2 ! 


2 . 


. 


+ 


+ 


B 

B2 
+ 
1 ! 1 ! 21 

+ 


+ 


2 ! 


இதில் ( r + 1 ) ஆவது உறுப்பு 
d ul - 1 B ar - 2 P2 

+ 
( r - 1) 1 ! ( r - 2 ) 2 ! 


* + 


3 . 


P - 2 


நீ 


+ .... 


+ 


2 ! ( -2) ! 


st - 1 
1 ! ( r - 1 ) ! 


+ 


== 


* [ u + C , al - s + C , et - 2 23 + ..... 


+ ] 


( 4 + B ) , 


ஈருறுப்புக் 


கோவைத் 


தேற்றத்தின்படி . 


இது f ( a + p ) - ல் ( r + 1 ) ஆவது உறுப்பு . எனவே , 

f ( d ) • f ( B ) = f ( t + 9 ) . 
இனி , f ( A ) • f ( s ) • f ( 7 ) = f ( ! + p ) • f ( r ) 

= f ( a + p + y ) . 
இவ்வாறே தொடர , 
f ( dy ) f ( dia ) f ( ds ) ... f ( uk ) = f ( di + d2 +3+ 

+ dk) ( 1 ) 


பிரிவு ( i ) : 

x ஒரு மிகை முழுவெண்ணாக இருக்கட்டும் . 


72 


பொறியியற் கணக்கு 


ச - டு ( 1 ) -ல் , k = x , < 1 = 1 = d2 = ...... = ds எனக் 


கொள்ள , 


f (1) f ( 1 ) f ( 1 ) ....... பகுப்புகள் 

...... x பகுப்புகள் = f ( 1 + 1 +1+ ... x 
உறுப்புகள் ) 

அ - து , [ f [ 1 ] ] = f ( x ) 


பிரிவு ( ii ) : 

x ஒரு விகிதமுறு மிகை பின்னமாக இருக்கட்டும் . 


P 

; p , q மிகை முழு வெண்கள் எனக் கொள் . 
பு 


1 


4 


[ 1 ( 2)] 


... ஏ பகுப்புகள் 


r 

( 6 ) / ( 6 ) 
= f (k + ; 





+ 


உறுப்புகள் 


) . 


விளைவு ( 1 ) -ன் படி . 


= f ( p ) 

[ f ( 1 ) ] P , பிரிவு ( i ) - ன் படி . 


* [ {1yr = [ 1 (8 ) ] 

6 


( D = ( 4 ) 


: [ f [ 1 ] ] 4 = f 


அ - து , [ f ( 1 ) ] = f ( x ) . 


பிரிவு ( iii ) : 

x ஒரு குறையெண்ணாக இருக்கட்டும் . x == -y ; y ஒரு 
மிகையெண் என வை . 

f ( x ) f ( y ) = f ( x + y ) = f ( 0 ) = 1 


uscire 


1 

1 
ஃ f ( x ) 

பிரிவு ( ii ) - ன் படி . 
f ( y ) [ f ( l ) ] 

= [ f ( 1 ) -r := [ f ( 1 ) ] " . 
: [ f ( 1 ) ] = f ( x ) . 


அடுக்குக்குறித் தேற்றம் 


73 


இவ்வாறு , x எந்தவொரு விகிதமுறு எண்ணானாலும் ( மிகை ) 
குறை , முழுவெண் , பின்னம் எதுவாயினும் ) , 

[ f ( 1 ) ] = f ( x ) 


x 


x3 


x 


ex = 1+ 


x2 

+ 


+ 


+ ...... + 


+ ....... 


1 ! 


2 ! 


3 ! 


வலப் பக்கத் தொடர் x- ல் ஒரு தொடர்புடைச் சார்பு 
( Continuous function ) என்பதால் , இவ்விளைவு x- ன் விகிதமுறா 
( irrational ) மதிப்புக்கும் சரியே . இவ்வாறு இவ் விளைவு x- ன் 
எல்லா மெய் ( real ) மதிப்புக்கும் உண்மையாகிறது . 


கிளைத் தேற்றம் ( Corollary ) ( 1 ) : 

a > 0 , x ஒரு மெய் யெண் எனில் , 


* 
a = e 


x2 


ax 


x log a 


1 + x log a + 


( loge a ) 2 
2 ! 


x3 


+ 

3 ! 


( loge a ) 3 + 


அடுக்குக்குறித் தேற்றம் 


என்று குறிப்பதும் 


இதையே 
உண்டு . 


கிளைத் தேற்றம் ( 2 ) 


x3 


ar 


* 2 
+ 


e - x = 1 


2 ! 


3 ! 


+ ........ + ( - 1) + ....... 


கிளைத் தேற்றம் ( 3 ) 


e 


: 1 + 


1 
2 . 


+ 


3 + ..... 


++ 
- = 1-1 + ,;-) ...... 


கிளைத் தேற்றம் ( 4 ) 

sin hx , 
வருமாறு : 


cos hx 


என்ற 


சார்புகளின் வரையறை பின் 


ex 


e - x 


sin hx 


cos hx = 


e + ex 

2 


2 | 


14 


பொறியியற் கணக்கு 


எனவே , e * , e- ஆகியவற்றின் விரிப்புக்களைக் கூட்டியும் 
கழித்தும் பின்வரும் விரிப்புக்களைப் பெறலாம் : 


* 


sin hx = 


x + 


33 
3 ! 


+ 


x7 
+ 


+ .... 


5 ! 


7 ! - 


x2 
cos hx = 1+ 


16 


+ 


+ 


+ ..... 


2 ! 


4 ! 


6 ! 


3.5 1 ஒரு விகிதமுறு எண்ணானால் , 


Lt 


- (1+ :)" 


1 -- 00 


என்பதன் எல்லைமதிப்பு ஒரு முடிவுள்ள எண் எனப் பின்வரு 
மாறு காட்டலாம் : 


முழுவெண்ணாக இருக்கட்டும் .. 


பிரிவு ( i ) : n ஒரு மிகை 
ஈருறுப்புத் தேற்றத்தின் படி 


( 1+ 1 )" - 1+ + + " " - 1) + + -- + 


n ( n = 1 ) ... ( n = n + 1 ) 

) 1 

n 


10 


n ! 


+ 


-1 + 1 , ( 1-1 ) + 1 ( 1-1 ) ( 1-2 ) 

+ +1(1-1) ( 1-2) -- ( 1 - " - ) 


+ ... + 


இவ் விரிப்பில் ( n + 1 ) உறுப்புக்கள் உள்ளன . n- ன் மதிப்பு 
மிகுந்தால் , 

கூடவே இவ்விரிப்பில் உள்ள உறுப்புக்களின் 
எண்ணிக்கை மிகும் ; முதலிரண்டு உறுப்புக்களைத் தவிர மற்ற 
உறுப்பு ஒவ்வொன்றின் மதிப்பும் மிகும் . இவ்வாறு , 1 - ன் மதிப்பு 
உயர , 

1+ -ன் மதிப்பும் உயர்ந்துகொண்டே வரும் . 


மேலும் , தொடரின் உறுப்புக்கள் அத்தனையும் மிகை . எனவே , n 


வளர்ந்து முடிவிலியானால் , ( 1 + :) " 


-ன் 


எல்லைமதிப்பு முடி 


விலியாகவோ , ஒரு முடிவுள்ள எண்ணாகவோதான் இருக்கும் . 


75 . 


அடுக்குக்குறித் தேற்றம் 


இனி மேற்கண்ட விரிப்பின் முதலிரண்டு உறுப்பை அடுத்த 
உறுப்புக்கள் , 


1 


1 
1 + 1 + 

2 ! 


+ 


1 1 
3 + 4 ! + .... + 

+ 


என்ற தொடரின் முதலிரண்டு உறுப்பை அடுத்த உறுப்புகளுக்கு . 
முறையே குறைவு . 


எனவே , 


( 1+ :)" < 


1 1 
< 1 + 1 + 

2 ! 

+3 


+ 


1 
4 ! 


+ ... + 


1 
n ! 


1 


< 1 + 1 + + 

2 


+ 


1 
23 


1 
+ .... + 

20-1 


22 


1 + 2 ( 1-2 ) 


- 


< 3 . 


எனவே , 


--- (1+ ! )" 


என்ற எல்லை மதிப்பு முடிவிலி 


யாக இருக்கமுடியாது ; ஒரு முடிவுள்ள எண்ணாகத்தான் இருக்க 
வேண்டும் . 


(கவனிக்க : ( 1+ 1 ) " 


என்பதன் விரிப்பில் முதலிரு 


உறுப்புகளின் கூடுதலே 2 ஆதலால் , அதன் எல்லை மதிப்பு 2 - ஐ 
விடப் பெரியது எனவும் தெரிகிறது . இவ்வாறு அவ்வெல்லை 
மதிப்பு 2 - க்கும் 3 - க்கும் கிடைப்பட்டது . ] 


பிரிவு ( ii ) n ஒரு மிகை பின்னமாக இருக்கட்டும் . m , m + 1 
என்ற இரு மிகைமுழுவெண்களுக்கு இடைப்பட்டு 1 இருப்ப 
தாய்க் கொள்க . 


m < n < m + 1 


( m > 0 ) 


1 


- 


> 

R 


> 


1 
m + 1 


76 


பொறியியற் கணக்கு 


1 


1 


1 + 


> 1 + 


> 1 + 


1 
m + 1 


+ 
( 1 + i ) " > ( 1 + ! ) " > (1++ ) " 
( 1 + h ) " (1 + ! ) > ( 1 + ! )"> (1 + = + ) " 

( ) 


1 
1 + 

in -- 


1 


M > o எனில் , m 

எனில் , m > 0 , m + 1 + 00 ; 


1-5 


* 0 , 


1 ) 
m +1 


/ 


எனவே , இடக்கோடி , வலக்கோடி உறுப்புக்கள் , பகுதி ( i ) - ல் 
கண்ட ஒரே எல்லையை அடைகின்றன . எனவே , நடு உறுப்பும் 
அதே முடிவுள்ள எல்லையை அடைகிறது . 


பிரிவு : ( iii ) : 1 ஒரு குறையெண்ணாக ( பின்னமாகவோ , 
முழு எண்ணாகவோ ) இருக்கட்டும் . 1 = -p, p மிகை எனக் 
கொள்ள , 


-P 


1 


( 1+ H )" - ( 1- ) 

= ( )P 
- ( ; ) " , 7-1 = 4 என இட 
- ( 1- ; ) ( 1+ ) 


- 00 எனில் , 4 - 0 , 1+ 

9 


1 . 


1 


* 4. ( 1 + 1 )" - - ( 1+ ; ) . (4 மிகை ) 


அடுக்குக்குறித் தேற்றம் 


77 


பிரிவுகள் ( i ) . ( ii ) லிருந்து , வலப்பக்க உறுப்பு , அப்பகுதி 
களில் கண்ட ஒரு முடிவுள்ள எண்ணையே எல்லையாக அடை 
கிறது . எனவே , இடப் பக்க உறுப்பும் அந்த முடிவுள்ள 
எண்ணையே எல்லையாக அடைகிறது . 


Lt 


இவ்வாறு - 


எந்த விகிதமுறு 


எண்ணாயினும் 


11-00 


( 1+ 1 ) 

" 


என்பது ஒரு முடிவுள்ள எண் மதிப்பையே எல்லை 


யாக அடைகிறது . 


3 • 6 n ஒரு விகிதமுறு எண்ணானால் 


Lt 


( 1+1 ) -1 ++ 


1 
1 ! 


2 3 
+ 

. ( = e ) எனப் 
+3! + .... ( 
2 ! 


1 


பின்வருமாறு காட்டலால் : 


.. 


[ n ! > | எனின் , 


n எந்த விகிதமுறு எண்ணானாலும் , 
ஈருறுப்புத் தேற்றத்தின்படி , 


n ( n - 1 ) 

2 ! 


1 
12 


2 ) 1 


+ 


+ ...... 


3 ! 


13 


+ 


( 1-1 ) -1+ + + + 

m (n - 1) (n - 2) 
+ 2(a- 1)(n - 2)-- (x-1 + 1 + 

1+ 1 + 1 (1-1 ) 
+ + ( 1-1 ) ( 1-1 ) + ..... 
+ } (! - ! ) ( 1 - 2 ) -- ( 1 - - ) + -- 


+ 


( 1 + 3 ) " 


ய எந்த விகிதமுறு எண்ணானாலும் , n - 3 எனும்போது , 
1 

என்பது ஒரு முடிவுள்ள எண்ணையே நாடி இயங்கு 


73 


பொறியியற் கணக்கு 


கிறது (tends ) என முன்பே காட்டினோம் . எனவே , n - 00 
என்னும்போது , வலப்பக்கத் தொடரின் வடிவம் ஓர் ஒருங்கு 
தொடரே என இனிக்காட்ட வேண்டியதில்லை . அவ்வெல்லையில் 
1 
– 0 என்பதால் , இச் சமன்பாட்டிலிருந்து கிடைப்பது : 


- ( 1 + 1 )" = 1 + 1 + 7 + 3 +...., + 


+ 


+ ..... 


மாதிரி 1 


1 + ax + bx2 

என்பதன் விரிப்பில் -ன் கெழுவைக் காண் , 
era 


1 + ax + bx2 

eco 


( 1 + ax + bx2 ) e - co 


( 1 + ax - + bx2 ) 


( 1 


CX 

+ 


( cx ) 2 
2 ! 


1 ! 


( cx ) 


( cx ) -2 


+ ... + ( - 1 ) r - 2 


( cx ) -1 
( r- 1 ) ! 


3 ! 


(r - 2 ) ! + ( - 1 ) -1 


( cx ) 


+ ( - ) 


+ ... 


- ) 
இதில் X- ன் கெ w = ( -1 ) / + ( -1 ) - ( - 1) 


arc - 1 
( r -1 ! 

b • cr - 2 
+ ( -1) -2 

( r - 2 ) ! 


cr - 2 


= ( - 1) [ 2 - rac + r [ r - 1 ) b ] 


x- ன் கெழு 


= - 

( - 1) - 


7 ! [ br2 


[ br2 - ( ac + b ) r + c ] 


மாதிரி 2 
பின்வரும் முடிவறு தொடரில் x10- ன் கெழுவைக்காண் : 

1 
1 + ( 1 - x2 ( 1 

x ) 
2 ) + 22 • 2 ! 

+ 23 * 3 ! 

+ ... 


அடுக்குக்குறித் தேற்றம் 


79 


1 


-- 


X 


= y என இட , இத்தொடர் 


2 


y2 


y 
1 + 

+ 
1 ! 


y3 
+ 

+ ... 


21 


3 ! 


என்ற அடுக்குத் தொடராகிறது . இதன் மதிப்பு 


x 
2 


- . 1. -- 

22-2- 233 + ... + (- 1), * + -. 


x2 


1 


+ 


1 


இதில் -ன் கெழு 


ve . ( - 1) - 2 ! 


r = 10 என இட , x10- ன் கெழு 


ve 
210 • 101 


210 


மாதிரி 3 


x2 


x4 + 


- ) 


என்பதன் 


விரிப்பில் 


-ன் 


1 + 

+ 

21 4 ! 
கெழுவைக் காண் . 


பூச்சியம் 


1 ஒற்றை ( odd ) எண் எனில் , x- ன் கெழு 
என்பது தெளிவு . இனி , 


+ 


( 1+ # + * + -- )" - ( * ) - c * + c ++ ) 

= } *** + 1 
-![t + C# + Gr + - ) + 1 


r இரட்டை ( even ) எண் எனில் , இதில் -ன் கெழு 


2r - 1 


1 
2 


2 
r ! 


80 


பொறியியற் கணக்கு 


எனவே , x- ன் கெழு 


0 , r ஒற்றை எனில் 


2-1 
r ! 


r இரட்டை எனில் , 


மாதிரி 4 


n மிகை முழுவெண் எனில் , ( e - 1 ) " - ஐ இருவகைகளில் 
விரித்து x " - ன் கெழுக்களைக் கண்டு , அதிலிருந்து 


R 

n ( n - 1 ) 
( n = 1 ) + 
1 ! 

2 ! 
எனக் காட்டு . 


) " 


( n - 2 ) " -... + ( - 1 ) -1 = n ! 


ஈருறுப்புத் தேற்றத்தின்படி , n மிகை முழுவெண்ணானால் , 
( ex - 1 ) " = ( ex ) " - C ) ( e ) - 1 + C , ( e ) " - 2 

+ ... + ( -1 ) ^ - 1 " C ] e + ( - 1 ) * 
= enx " C / en - 1 + " C , e3-2 } » 

+ + (- 1 ) 7-1 - C ) er + ( - 1 ) " . 


= 1+ 


+ 


( nx ) 2 
2 ! 

+ ... 


( nx ) " 
+ + .... 


( n - 1 ) x 
1 - 

+ 
1 ! 


[ ( n - 1 ) x 2 

2 ! 


+ 


... 


+ 


[ [ n - 1 ) x ] " 

n ! 


+ 


... 


"C , { 

-- } 
+ * C , { | 
{ 1 + 1 = ? * + [ {* -z2 )x} + .. 

[(x - >* " + --} 


+ 


+ 


x2 


+ . ( - 1 ) -1 . *c { 


1 + 


* 

+ 
1 ! 


-- 


. 


2 ! 


+ 


+ 


--} + ( -1) " . 


அடுக்குக்குறித் தேற்றம் 


81 


இதில் " -ன் கெழு 


n . ( n - 1 ) " n (n - 1) . ( n - 2 ) " 

+ 
n ! 

21 


n ! 


n ! 


+ ( - 1) -1 * 


m!! 


அடுக்குக்குறித் தேற்றத்தின்படி , 

x2 
- 

1 ! 

+ 
2 


+ 


இதில் x " - ன் கெழு 1. இருவகை விரிப்புக்களிலும் கிடைத்த 
x " - ன் கெழுக்களைச் சமப்படுத்தி , nl ஆல் இருபுறமும் பெருக்க , 


n 


" (n - 1)* + n - - 

m (n - 1) (n - 2 ) -... + ( - 1 )"- 1 = n! 


1 ! 


மாதிரி 5 


-- 


1 


என்பதன் 


ene 
(1 + 2 + 3 + ... + n ) என்பது , 

1 
r ! 
விரிப்பில் x- ன் கெழு எனக் காட்டி , 


12 + 22 + 


1 
+ n2 = n ( n + 1 ) ( 2n + 1 ) 

6 


என நிறுவுக . 


enix 


1 


enr 


1 


er ( en - 1) 

e - 1 


1 


1 


ex 


= ex + ( e ) 2 + ( e ) 3 + ... + ( e " ) " 

er + e2x: + 3 + ... + ex . 


1 


2r 
+ 

+ 


3r 
r ! 


+ 


+ 


இதில் x- ன் கெழு 


! 


இனி , x2- ன் கெழு [ 12 + 22 + 32 + ... + na ] 
வேறொரு வகை விரிப்பினால் 


6 


பொறியியற் கணக்கு 


+ 


+ 


eix 


1 


na x2 ns x3 
nx + 
2 ! 

3 ! 
x2 

+ 
2 ! 3 ! 


* 3 


n3 x3 + ... 


* + } * * + !* * + 

1 - * + --- 
= ( x + 3= x + * * + - ) 

( 1 - ( * - * + -- ) T 
= ( x + ) 

n + } + x + ! m x + -- ) 
[ 1+ ( = - ** + - ) + ( --- ) + -- 1 
- ( x + y *** + ! m • ** + .. ) 

( 1 + 2x + % ** + -- ) 





இதில் -ன் கெழு 


m2 


- + 
12 


+ 


ns 
6 


1 
12 


n ( n + 1 ) ( 2n + 1 ) . 


4 


சமப் 


இரு வகைகளிலும் கிடைத்த x2- ன் கெழுக்களைச் 
படுத்தி 2 - ஆல் பெருக்க , 

1 
12 + 22 + ... + n ? n [ n + 1 ) ( 2n + 1 ) 

6 


பயிற்சி 3-1 


* -ன் கெழுவைக் காண் . [1-6] 

2 + 3x 
1 . 


1- ax - xs 


2 . 


er 


83 


e2 . 


+ 


9. ( to e.) 2 
அடுக்குக்குறித் தேற்றம் 
1 + 2x + 3x2 

a + be + cess 
3 . 

4 . 

esx 
at bx 

( a + bx ) ( a + bx ) 
5.1 + + 

+ 
11 2 ! 

3 ! 
6. ( 1 + x ) e1 + 1 
@ 010448 : [ 7 - 13 ] 

1 
+ + 

2 ! 4 ! 6 ! 
7 . 
+ 1 

1 1 1 
+ + 

+ 
1 ! 3 ! 5 ! 
1 

1 1 
8 . + + + 

1 
21 

6 ! 

37 + 5+ + 
1 

1 
2 + 
2e 

2 ! 


+ 


+ ... 


+ 


... 


6 ! 


2 


10. loge 3 


1 

1 
log 3 ) + 

- 
( loge 39 

31 
2 ! 


} im 


1 
2 ! 


11. ( i ) log 2 + 


1 
2 + ( log 2 ) 8 + 

31 


11 


1 


11 


( ii ) log 2 


2 


24 ( log 2 ) 2 + * ( log 2 ) 
: - ?[1 + 10 m2 + (107 ) + - ] 


12. n to 


1 


e2 


1 


13. ( 1 ) 


177 


1 

+ 
3 ! 
1 

+ 
2 ! 


5 ! 
1 


e2 +1 


1 + 


+ 


பொறியியற் கணக்கு 


( i ) ( 1 + + + + - ) ( ---- ) 


( e - 1 ) 


e 


-ன் விரிப்பில் x10- ன் கெழு 


14 . 

+ 

3 ! 
29 

எனக் காட்டு . 
10 ! 


15. e 


என்பதன் விரிப்பில் x- ன்கெழு 
n ! 1 21 3r 

+ 
2 ! 

3 ! 


+ 


எனக் காட்டி அதிலிருந்து பின்வருமாறு நிறுவுக . 


+ 


22 
2 ! 


+ 


32 

+ 
31 


2e 


(i) | 

- 
) - 


18 23 
11 + 

2 ! 


+ 


33 
37 

+ 


--- 


5e 


( iii ) 


14 
21 


+ 


24 
2 ! 


34 
+ 

3 ! 


+ 


15e 


16 . 


-ல் - ன் = 


( 1r + 2 + 3 + ...... + ) 





n2 ( n + 1 ) 
எனக்காட்டி , அதிலிருந்து 13 +23 + 33 + ... n3 = 

4 


+ 


என்ற 


தொடரில் 


1 + 2x ( 1 + 23 ) 
17. 1+ 

+ 
11 

2 ! 
2re 
xt- ன் கெழு 
ன் 

எனக்காட்டு . 


18 . 

-ன் விரிப்பில் " -ன் கெழுவைக் காண் . 2 - ன் 
கெழு 1 , x3 உறுப்பு இல்லை எனில் a , b ஐக் காண் . 


a + bx 

c2 = 


85 


அடுக்குக்குறித் தேற்றம் 


19. ( e _ 1 ) " ஐ இருவழிகளில் விரித்து , x " - ன் கெழுக் 
களைச் சமன்படுத்துவதன் மூலம் கீழ்க்கண்டவாறு நிறுவுக : 

( i ) nr - " C , ( n - 1 ) + * C2 ( n - 2 ) -... = 0 , ( r < a ) 
( ii ) n * + 1 - " C , ( a - 1 ) " + 1 + * C , ( n - 2 ) " - 1 - .. 

= n + 

( n + 1) 


20. 1 மிகை முழுவெண் எனில் ( e - e - ) - ஐ இரு வழி 
களில் விரித்து நிறுவுக : 


m " - n ( 1 - 2 ) " + 

n ( n - 2 ) ( n - 4 ) " 
2 ! 

-... 7 உறுப்புக் 
களுக்கு = 2 " n ! 


விடைகள் 


3. ! 


2-1 ( 4 - 3r ) 


1. (-1) 


( r- 1 ) 2 


2. (-1) + [ 1 + (a + 1) 1-2) 

4. - 1 / 
- (3 + b.2 + c ) 

= . 


3. (-1) 


er br 


e ( r + 1 ) 


5 . 


6 . 


18. a = 


h = 1 . 


T 


3-7 தொடர் கூட்டல் - 
* எந்த மெய்யெண்ணானாலும் 

x2 x8 
1 

+ + 
21 3 ! 

+ + + 


x 


xn 


+ .... 


== 


என்பது அடுக்குக் குறித் தேற்றம் . 


** 


அ - து , 


Σ 


n ! 


n = 0 


86 


பொறியியற் கணக்கு 


பாது உறுப்பை பா எனக் குறித்தால் 

x3 

( n = 0 , 1 , 2 , ... ) ; 


1 . 


n ! 


கவனிக்கவேண்டியவை : 

1. பொது உறுப்பின் பகுதி : 3 ! ( ஈருறுப்புத் தொடரின் 
பகுதியும் இதுவே . ) 

2. பொது உறுப்பின் தொகுதியின் வடிவம் " ( ஈருறுப்புத் 
தொடரின் பொதுவுறுப்பின் தொகுதி இவ்வடிவத்தில் இல்லை . ) 


எனவே , ஒரு முடிவுறு தொடரின் பொதுவுறுப்பின் பகுதி ! 
எனில் அது ஓர் ஈருறுப்புத் தொடராகவோ , அடுக்குக் குறித் 
தொடராகவோ இருக்கும் என எதிர்பார்க்கலாம் . 

எதிர்பார்க்கலாம் . அடுத்து . 
அதன் தொகுதி ஈருறுப்புத் தொடரின் பொதுவுறுப்பின் தொகுதி 
யின் வடிவத்தில் இல்லை எனில் , அடுக்குக் குறித் தொடராக 
இருக்கும் என்ற முடிவுடன் மேலே தொடரலாம் . 


எளிய எடுத்துக்காட்டு : 
VE 2 

202 
1 

11 21 3 ! 


+ 


+ 


= 1 + 4Y2 + ( = Y2 " + ; / ? " 


Ce 


= - 2 . 


பல சமயங்களில் , அடுக்குக்குறித் தேற்றத்தைப் பயன் 
படுத்திக் கூட்டவேண்டிய தொடர்களின் பொதுவுறுப்பின் 
தொகுதிகள் தெளிவாக x " என்ற வடிவத்தில் இருப்பதில்லை . 
பொதுவுறுப்பின் - தொகுதியைச் சுருக்கி - நியம வடிவத்திற்குக் 
( Standard form ) கொண்டுவர வேண்டியிருக்கும் . அல்லது , 
ஒரு குறிப்பிட்ட முறையில் பிரித்தெழுதி , பொதுவுறுப்பைப் பல 
நியம வடிவப் பொதுவுறுப்புக்களாக எழுதவேண்டியிருக்கும் , 


பொதுவுறுப்பின் தொகுதியைச் சுருக்கப் பின்வருவன பயன் 
படும் . 


( i ) a , a + d , a + 2 d , ... என்ற கூட்டற் பெருக்கத்தின் 

( Arithmetic Progression ) 
n ஆவது உறுப்பு : a + 1-1 d . 


அடுக்குக்குறித் தேற்றம் 


87 


என்ற 


கூட்டம் 


( ii ) a + ( a + d ) + ( a + 2d ) + ... 

றொடரின் ( Arithmetic Series ) 


முதல் 7 உறுப்புக்களின் கூடுதல் : 3 (2a + n - 14 ) . 


( iii ) a , ar , ar3 + .... என்ற பெருக்கற் 

என்ற பெருக்கற் பெருக்கத்தின் 
( Geometric Progression ) n ஆவது உறுப்பு : ar - 1 . 
( iv ) a + ar + are + ... என்ற பெருக்கற் றொடரின் 
( Geometric Series ) முதல் உறுப்புக்களின் கூடுதல் : 

a ( 1 - r " ) 


( v ) 1+ 2 + 3 ... +1 என்ற 7 இயற்கை எண்களின் 
( Natural numbers ) கூடுதல் : 

n ( n + 1 ) 

2 


( vi ) 12 + 22 + 32 + ... + n2 என்ற n இயற்கை யெண் 

n ( n + 1 ) ( 2n + 1 ) 
களின் வர்க்கங்களின் கூடுதல் : 

6 


( vii ) 13 +23 + 3 + ... + n என்ற n இயற்கை எண் , 

n ? ( n + 1 ) 2 
களின் கூடுதல் : 

4 


மாதிரி 6 


1 + 3 1 + 3 + 39 

+ 
21 

2 ! 


1 + 3 + 39 + 33 

41 


1 + 


+ ... 


- - ( e – 1 ) எனக் காட்டு 


இத்தொடரில் 1 ஆவது உறுப்பு 4 எனில் , 

1+ 3 + 39 + ... + 31-1 


un 


இதன் தொகுதி ஒரு பெருக்கற்றொடர் . அதன் முதலுறுப்பு 

1 
d = 1 ; பொதுக்காரணி = 3. எனவே தொகுதி = a 


3" , ". 


2 ( c3 - 1) . 


88 


பொறியியற் கணக்கு 


- 


in 


1 3 " -1 
2 n ! 


( n = 1 , 2 , ... ) 


அ - து 


um 


|| 


1 37 
2 n ! 


1 1 
2 n ! 


n = 1 என இட , u1 


1 
2 


- ) 


1 
2 11 


n = 2 எனில் , 


น 2 


1 
2 


32 
21 


1 
2 21 


n = 3 எனில் , 


11 


] 33 
2 2 ! 


- 


3 
3 ! 


Co 


தெடுக்கக்கூட்ட , 


* 


tin 


3 32 
+ + 

21 


33 
3 ! 


+ 


+ 


+ 


+ 


( - ) 

- [ H + 1 + + + - ) 
- 1 [ (1 + # + + + .. ) - 1 ) 

- ( (1 + 1 + 1 + 1 + -- ) - 1 ) 
= , e - 1] - [ e -1) 
= 


1 


= 


(e - e ) = ze ( e3 - 1 ) . 


எனவே , தேவையான கூடுதல் 


1 


사 


மாதிரி 7 


2 • 3 


4.7 


1.1 
21 


* 3 


+ 


3.5 
4 . 


+ 


+ ... 


26-3 எனக் காட்டு . 


5 ! 


அடுக்குக்குறித் தேற்றம் 


89 . 


உறுப்புக்களின் பகுதிகள் 2 , 3 , 4 , ... 

என்ற 

எண்களின் 
காரணீயப் பெருக்கங்கள் ( factorials ) , 2 , 3 , 4 , 

2 , 3 , 4 , ... என்ற 
எண்கள் கூட்டற் பெருக்கத்தில் உள்ளன . முதல் எண் a = 2 , 
பொது வேறுபாடு d = 1 . எனவே , n ஆவது எண் = a + n - ld 
= 2 + n - 1 = n + 1 . ஆகவே 1 ஆம் உறுப்பின் பகுதி ( n + 1 ) ! 


இனி , தொகுதிகளின் முதற்காரணிகள் , 1 , 2 , 3 , ... என்ற 
இயற்கை எண்கள் . எனவே , n ஆம் உறுப்பின் முதற்காரணி 
n இரண்டாம் காரணிகள் 1 , 3 , 5 , 7 , ... என்று கூட்டற் 
பெருக்கத்தில் உள்ளன . 

2 . 
பெருக்கத்தின் n ஆம் எண் 1+ n -1 • 2 = 2n - 1 . 


a = 


1 , d 


எனவே 


ஆக , இத் தொடரின் 1 ஆம் உறுப்பு : 

n ( 2n -- 1 ) 
us 

( n 

1 , 2 , ... ) 
( n + 1 ) 


- 


--- 1 


அ - து , படி 


2n2 
( n - 1 ) ! 


இவ்வாறு தொகுதி n- ல் ஒரு பல்லுறுப்புக் கோவையாகவரின் 
அதைப் பகுதியின் மிகப்பெரிய காரணி முதற்கொண்டுவரும் 
அடுத்தடுத்த காரணிகளின் வாயிலாக எழுதவேண்டும் . 
தொகுதியின்படி எனில் , அதை ( r + 1 ) உறுப்புக்களாக எழுத 
வேண்டியிருக்கும் . இங்கு தொகுதியின்படி 2. எனவே அதை 

2n2 -3 = ( a + 1 ) x + B ( n + 1 ) + C 
என வை . 12 - ன் கெழுக்களை ஒப்பிட , 2 = 
- 1 என இட , 

3 = C 
சார்பில் உறுப்புக்களை ஒப்பிட , 0 = B + C 

A = 2 , B = -3 , C = 3 . 


um 


2 [ n + 1 ) -3 [ n + 1 ) + 3 

( n + 1 ) ! 


u ... = 2 - 


1 
( n - 1 ) ! 


- 3 


* 
+3 ( + ) 


1 
( n + 1 ) 


90 


பொறியியற் கணக்கு 


| 


1 
2 ! 


3 ! 


co 


கூட்ட , 


= 44 - 2-3 + + 3 

44 - 2 : 1-3-,1 + 3 + 
4 , - 2 ,, -31, +3+ 
" 
4. -- 2 ( 1 + : + 1 + ... ) 

- > ( H + h + 3 + - ) 
+3( 1+ + + + - ) 

( -1 - h ) 


> 


+ 


1 


= 26 - 3 ( e - 1 ) + 3 


= 2e - 3 . 


எனவே , தேவையான கூட்டுத் தொகை = 2e - 3 . 


மாதிரி 8 


1 + 3 1 + 3 + 5 
1+ 

x + 
21 

3 ! 


1 + 3 + 5 + 7 
4 ! 

= er (1+ x ) 


எனக் காட்டு . 


up என்பது . தொடரின் n- ஆவது உறுப்பு எனில் , un- ன் 
பகுதி : 1 ! என்பது தெளிவு . அதன் தொகுதியில் 3-1 - ன் 
கெழு , n உறுப்புக்களைக் கொண்ட ஒரு கூட்டற்றொடர் அதன் 
முதலெண் a = 1 , பொது வேறுபாடு d = 2. எனவே கூட்டுத் 
தொகை [ 2a + ( n - 1 ) d ] = [ 2 + ( n - 1 ) 2 ] = ns . 
2 

2 


n 


m2 

x - 1 


. 


n 


n ! 


xt - 1 . 
( n - 1 ) ! 


அடுக்குக்குறித் தேற்றம் 


91 


n 


A ( n = 1 ) + B 
என எழுத , A = 1 , B = 1. எனவே , 

1 

1 
um 

* -1 + 
( n = 2 ) ! 

( n - 1 ) ! 
1 , 2, ....... = 
r = 1 , 2 , 3 , 4 , ........ என முறையே இ 

1 


* 1-1 , 


ma 


* + H 


12 


11 


* 


1 


us 


x9 + 

2 ! 


.. 


1 


1 
x3 + 

31 


+ 


கடை . --( - fr + - ) 

+ ( 1 + 1 + Fi + நீ ? + ... ) 
- > ( 1 + 1 + 2 + .... ) 

+ ( 1+ f + f + ..- ) 


+ 


= xer + = er (1 + x ) 


up = er ( 1 + x ) . 


ஜாதிரி 9 


மதிப்பைக் காண் : 


Σ 


2n - 1 
( n + 3 ) n ! 


92 


பொறியியற் கணக்கு 


காணவேண்டிய கூட்டல் 


> 


un , un 


2n -1 
( n + 3 ) n ! 


பொது உறுப்பின் பகுதி m ! என்ற வடிவத்தில் இருக்க 
வேண்டும் . பகுதியையும் தொகுதியையும் ( n + 2 ) • ( n + 1 ) 
ஆல் பெருக்க , 

( 2n - 1 ) ( n + 2 ) ( n + 1 ) 
un 

( n + 3 ) ! 


ens + 5n2 + n - 2 

( n +3) ! 


இதன் தொகுதியின்படி 3 . 
2ns + 5n2 + n -2 = A ( n + 3 ) ( n + 2 ) ( n + 1 ) 

+ x + n 
+ B ( n + 3 ) ( n + 2 ) + C ( + 3 ) + D 


) 


என வைத்து , 

n3 ன் கெழுக்களை ஒப்பிட , 2 = A 
n2 ன் கெழுக்களை ஒப்பிட , 5 = 6A + B ; ஃ B = - 7 
- 3 என இ 

ட , - 14 = D 
- 2 என இட , 

0 = C + D ; C = 14 
A B C 

D 
எனவே , 

+ 

+ 
( n + 1 ) ! 

! 


n 


un 


(n + 2 )1+ (n + 3) 
S + 


น 


A 
1 ! 


+ 


B 

D 
+ 
2 ! 


12 


A B 

+ 
2 ! 3 ! 


+ 


C 

D 
+ 
4 ! 5 ! 


Ms 


A 
31 


+ 


B 
41 


+ 


C 
51 


+ 


+ * 


D 
61 


கூட்ட , 


* 


น . 


A( H + , ! + }:+ - ) 


அடுக்குக்குறித் தேற்றம் 


93 


+ 


= A ( e- 1 ) + B 


+ 2 {} + } + + + ... ) 
+ c (H ++++ + --) 
+ D ( A + } + + + ... ) 
1 ) + 2(<-1-1 ) 

+ c ( -1-1-11 ) 
+2 ( -1-1-1-1 ) 
= ( 2 ( 

( -3 ) 
- 14 ( -- 3 ) 


43 
== 5e + 

3 


பயிற்சி 3-2 


பின் வருவனவற்றை நிறுவுக : 


1 . 


1 1 + 5 
1 + 

+ 


1 + 5 + 52 

3 ! 


+ 


2 ! 


4 ! 


+ 1 + 5 + 53 + 5 " 

= ( 


e ( e4 - 1 ) 

4 


2 . 


1 
21 


+ 


1 +2 
31 


+ 


1+ 2 + 22 

41 


+ 


1 + 2 + 21 + 23 

+ ... 
5 ! 


- 


( e - 1 ) 2 


94 


பொறியியற் கணக்கு 


22 

24 
3. 1+ + 

21 41 


+ 


26 

+ 
6 ! 


== cosh 2. 


4 . 


2 

3 4 
+ + 
1 ! 

+ 

31 
2 ! 


. 


- 2e - 1 


: 


3 


5. 1 . 


1 
24 


2 . 
+ 

31 


+ ... 


2 l 


3 
6. 1+ 

1 ! 


5 
+ 

2 ! 


+ 


7 

+ 
3 ! 


3e 


7 . 


22 
11 


32 42 
+ + + 

21 3 ! 


== 51 


8 . 


12 
31 


+ 


22. 
S ! 


32 
+ 

7 ! 


+ . 


22 3 

Se 


32 


9 . 


52 
2 ! 


+ 


72 
31 


+ 


13e -l 


+ 


11 


32 


10 . 


52 72 

+ + 
31 


= Se 


+ 


18 


11 . 


23 
21 


31 
31 


27e 
4 . 


+ 


+ 


+ 


48 


12.13 


25 
11. 


+ 


33 
2 ! 


+ ... 


- 


- 


3 ! 


1 


34 


13 . 


24 
+ + 

2 ! 31 


+ 


2 15e 


14 . 


1 
1-3 


t 
+ 

1.2.3.5 


1 
+ 

11.2.3-4.5-7 

+ 


e1. 


15. 1+ 


+ 1 


3 
+ 


5 
2.4 


+ 


7 
2:46 


2ve 


+ 


2.6 


16 . 


3-7 48 

+ + 
2 ! 

3 ! 


13e - 5 


+ 


= 


17 . 


2.3 
3 ! 


+ 


3.5 
4 ! 


4.7 
5 ! 


+ 


5.9 
6 ! 


+ 


1 + . 


2e - 


7 
2. 


அடுக்குக்குறித் தேற்றம் 


95 


ܐ 
, 
18 


+ 


1 + 2 
24 


+ 


1 + 2 + 3 

3 4 


| • 


3 
2 


18 + 22 
19. 18 + 

21 


12 28 + 32 
+ 

3 4 


ܘܤ 
+ 


ܝܐ 


17e 


20. 15 


3 
| 
ܐ 


1 + 3 + 7 


+ 


5 
+ 
ܝ 
3 
+ 
1 

ܙ3 


ܐ 
2 


44 


+ 


2 


21 , 


2 + 4 + 6 


11 


+ 


2 + 4 

21 


+ 


32 . 


ܘܘܝ 
+ 


ܠܐ 
3 


22 , 


2 11 + 3 222 + 4 ; -33 . 5 
+ 

+ 
21 3 ! 

4 ! 


ܚܕ 
+ 


48- 5 


23 . 


18 + 21 28 | 213 

+ 
14 

2 ! 


+ 


31 + 25 

3 ! 


ܕܚܕ 
+ 


4e + 2 


ܕܐ 


24 . 


+ 


34 
2 ! 


+ 


41 
31 


ell 
+ 
1ܫܫܚ 
+ 


1 ! 


35 
25 , 24 + 


+ 
ܫ 


4 : 6 
2 ! 


x8 + 


57 
3 ! 


( 
8 
+ 
er 

( z ) + 7x 
= 
ܚ 
+ 
18 


ܙ 


26 


26 . 


ܬ 
x 


+ 


37 4,8 
X2 + x9 + .. er ( x8 + 7x + 5) -5 . 

3 ! 


ܕ 
1 


71 
- 
! 
rc- 
.ܚ 
܀ 
- 
+ 
-- 
1 

.27 


27 , 1 


29 
1 ! 


38 
21 



r9- 
ܙܫ6 
+ 


2 


28 , 


Σ 


51 + I 
( 2n + 108 


+ 


n + 0 


29 , 


n ? # 2 


= @ - ? 


30 , 


Σ 


n8 
( a -ID ! = 15 e 


96 


பொறியியற் கணக்கு 


31 . 


ng + 5 

n ! 


10 e 


e 


32 . 


n2 ( n + 1 ) 2 

= 27e 
n ! 


33 . 


n [ ( n + 1 ) 2 + 1 ] 

= 3e + 1 
( n + 1 ) ! 


34 . 


2n + 3 
( 2n - 1 ) 


5e 
2 


0 


3 
2e 


1 


35 . 


-M8MMMMMM-M8-M8 


n2 + 3n + 4 

n ! 


9e - 4 


36 . 


( n + 1 ) ( n + 2 ) 

n ! 


3º = 23e3 - 2 


37 . 


38 . 


2-3- - } ( 43 – 15e 

*** ** =(1+3 ) e - 1 
$ 473 - ** = * {(x2– 3x + 3 ) e 

+ x8–3} 
x = f * ( * — 1 ) + ( ex - 1 ) 


39 . 


-40 . 


n2 + 5 
( n + 1 )! 


5 


5 


.41 . 


n +1 . X 
n +2 in ! 


er 


2 + 


:) 


5 1 
+ 

x2 


x 


அடுக்குக்குறித் தேற்றம் 


97 


3.8 தோராயங்களும் எல்லைகளும் 


மாதிரி 10 

e யின் இருபடி மூலத்தை மூன்று பதின் பகுப்பிடங்களுக்குத் 
திருத்தமாய் காண்க , 


= 1 + ) 
+ 


(1) (1) 


+ 


2 ! 


+ ... 


3 ! 


1 + 0.5 + 0.125 +0.0208 + 0.0026+ 0.0002 


+ 0 + 0000 


[ 3 பதின்பகுப்பிடங்களுக்குத் திருத்தமாக வேண்டியிருப்ப 
தால் 3 பதின்பகுப்பிடங்கள் பூச்சியமாக வரும் உறுப்புவரை 
சேர்த்துக் கொள்கிறோம் , ] 


1 


e ? = 1.6486 . 
= 1.649 , மூன்று 
திருத்தமாக .. 


பதின் 


பகுப்பிடங்களுக்குத் 


மாதிரி : 11 

இரண்டும் 


p , 


எனில் 


| 


சிறியன , c ) + p = 1 + g 

1 
16 

q2 எனக் காட்டு . 


தோராயமாக 


p 


-- 


29 


P 
11 


2 ! 


ep + p = 1 + + p + 
+ .... + p = 1 + 2p + 

+ p + .... 
தரப்பட்ட சமன்பாட்டிலிருந்து 

1 + 4 = 1 + 2p + 2 + ... 


p2 


எனவே , 4 = 2p + + 

2 


( i ) 


ஒன்றுக்கு மேற்பட்ட 


முதல் தோராயமாக p- யின் 
அடுக்குகளை ஒதுக்கிவிட்டால் , 


1 


q = 2p ; 

2p ; அ -து . P = 


2 


9 . 


7 


பொறியியற் கணக்கு 


1 


p- யின் திருந்திய தோராய மதிப்பு p = 


34 + h , 


( ii ) 


( h சிறியது ) எனக் கொண்டு ( i ) - ல் பிரதியிட , 


2 


+ .... 


பு 


21 


= 2 ( 1+ ++ ) + 

( As ++) 
= 4 + 26 + } ( + gh + he } + 
* 0 = 2h + ) ( * + gh + ** ) ; 

( * + qh + he ), தோராயமாக 


+ qh + hº } + ... 


. 


பு - வை விட h மிகச் சிறியது என்பதால் , h2 , gh என்பவை 
மேலும் சிறியவை . அவற்றை ஒதுக்க , 


92 
0 = 2h + 


:: h 


= 


q2 
16 


( ii ) - ல் பிரதியிட , P- யின் திருந்திய தோராய மதிப்பு 

3 . 
P 9 

16 


1 


2 


மாதிரி 12 


Lt 


( 1+ )" 


= e * எனக் காட்டு . 


3 


1 என இடு . 

6. n = 0 எனில் , N - 20. தரப்பட்ட 
N 
எல்லை பின்வருமாறு மாறுகிறது : 


4. ( 1 ++ ) " = { 4. ( 1 + k)"} - 


e 


மாதிரி 13 


மதிப்பைக் காண் : 


Lt ar - be 

x 


அடுக்குக்குறித் தேற்றம் 


9 


x log a 


Lt 


3 


PLE 


* log b 


e 


( x log a ) 2 
1 + x log a + 

2 ! 


+ 


- ) 


( 
- 


( x log b ) 2 
1 + x log b + 

+ 
2 ! 


Lt 


Lt x [ ( log a - log b ) + x- ன் மிகை அடுக்குகள் ) 


x 


_ Lt [ ( log a - log b ) + ( x log a ) - யின் 
x - 0 

மிகை அடுக்குகள் ) 
+ ( log a - log b ). 


Li ar - be 


log a - log b . 


பயிற்சி 3-3 


மூன்று பதின்பகுப்பிடங்களுக்குத் திருத்தமாய் மதிப்பிடு . 
[ 1- 4 ] . 


1 


1 . 


2 . 


ve 


3. cos h ( 0-5 ) 


4. sin h1 


ar- ன் விரிப்பிலிருந்து 10 - ன் 5 ஆம் மூலத்தை 4 பதின்பகுப் 
பிடங்களுக்குத் 

திருத்தமாய்க் காண் . log : 10 = 2 • 3026 
என்பவைப் பயன்படுத்துக . 


6. a + bx + cx2 


= p + qx + rx ? எனில் , a = llog p9 
2pr - q2 

எனக் காட்டு . 
2p ? 


b 


4 
P 


c 


100 


பொறியியற் கணக்கு 


7. x = 50 


; 


Ri 
L 

10 , R , L என்பவை 
1 - e 
மாறிலிகள் . t --- எனில் x --- xo . எனக் காட்டு . R << L 

Rt x 
எனில் , 

முதல் தோராயத்தில் x et எனவும் . 


L 


+ 


Rt 

R2 t2 
2L 6L2 
எனவும் காட்டு . 


) 


என்பது மேலும் சிறந்த தோராயம் 


8. p சிறியதெனில் e + x = 1 + p என்ற சகன்பாட்டி 

1 

1 
னுடைய மூலம் ( root ) தோராயமாக 

எனக் 

16 
காட்டு . 


2 P 


p2 


9. இரு புள்ளிகளுக்கிடையே தொங்கும் ஓர் எடையுள்ள் 
சங்கிலி அல்லது கயிறு , y = c ( cosh ) * என்னும் 
சமன் 
பாடு கொண்ட சங்கிலியம் அல்லது : கயிற்றுவனை ( catenary ) 
என்ற வளைகோட்டு வடிவத்திலிருக்கும் . x சிறியதெனில் இச் 
சங்கிலியத்தை , x2 = 2c ( y - c ) சமன்பாடு கொண்ட பரவளைய 
வாகக் கொள்ளலாம் எனக் காட்டு . 


நிறுவுக [ 10 - 16 ) . 

] 


Lt 


10 . 


100 


Lt 


11 . 


( 1+ 

A ) " 
( 1+ :)" - " 
(1- ) 


Lt 


12 . 


eax - eb < 


13 . 


Lt 


a - b 


X 


ax -1- x log a 


14 . 


Lt 


1 


x2 


( loga ) 2 


அடுக்குக்குறித் தேற்றம் 


101 


2 


1 


-1 


Lt 


15 . 


( 


x 


1 


e 


- 3e + 3 


16 . 


Lt 


( ex 


1 ) 


1 . 


விடைகள் 3- 3 


1 


1. 0.607 


2 , 1.105 


3. 1.125 


4. 1.175 


5. 1-0475 , 


4. மடக்கைத் தேற்றம் 

(Logarithmic Theorem ) 


மடக்கை 

a = y , ( a > 0 ) எனில் , யின் அடிக்கு y ன் மடக்கை 
( logarithm ofy to the base g ) என * வழங்கப்படும் . அதை 

x = logay 
எனக் குறிப்போம் . 


e என்ற எண்ணை அடிப்படையாகக் கொண்ட மடக்கையை , 
அதை வெகுவாகப் பயன்படுத்திய நேப்பியர் என்பவரின் 
பெயரில் , நேப்பியர் மடக்கை ( Napierian logarithm ) என்போம் . 
இயற்கை மடக்கை ( Natural logarithm ) என்றும் இது 
வழங்கப்படும் . 


10 என்ற எண்ணை அடிப்படையாகக் கொண்ட மடக்கை , 
பொது மடக்கை ( Common logarithm ) எனப்படும் . 


பொதுவாக அறிமுறைப் ( Theoretical ) பணிகளில் நேப்பியர் 
மடக்கையும் , செய்முறைப் ( Practical ) பணிகளில் 

பணிகளில் பொது 
மடக்கையும் பயன்படுத்தப்படும் . log N என்பதுபோல 
அடிப்படையைக் குறிக்காமல் மடக்கை கொடுக்கப்பட்டால் , 
அடிப்படை e என அறிமுறைப் பணிகளிலும் ( எனவே , இந்நூல் 
முழுவதிலும் ) , 10 எனச் செய்முறைப் பணிகளிலும் புரிந்து 
கொள்ள வேண்டும் . 


பின்வரும் மடக்கைச் சமன்பாடுகள் முன்பே தெரிந்திருக்கக் 
கூடும் . 

( U ) logs ( NI NA ) = loga N , + loga N , 


மடக்கைத் தேற்றம் 


103 


( ii ) loga ( NT ) 


= k log N 


( iii ) logs a logc b = log : a . 


அடிப்படையை மாற்ற உதவும் ச - டு ( iil ) ஐக் கொண்டு , 
பொது மடக்கையை நேப்பியர் மடக்கை வாயிலாக எழுதலாம் : 


logio N = log : N. logio e . 


இதில் log10 e = 0-4342944 ... இதை - எனக் குறித்தால் 

log10 N = + loge N. 


4.2 மடக்கைத் தேற்றம் : 


* 3 


- 1 <<< 1 எனில் log :(1 + x ) = : - * + 


31 


+ ... + ( -1) -1 


+ 


.. 


நிறுவல் : 

ஈருறுப்புத் தேற்றத்தின்படி , ( x | < 1 எனில் , 
( 1 + x ) = 1 + * + 20 + 1) x2 + ... 
+ Y ( y - 1 ) ... (y - 1 +1 ) 

x + ... 


+ 


1 +1 ) 


( அ ) 


அடுக்குக் குறித் தேற்றத்தின்படி 
( 1 + x ) = y log : ( 1 + x ) 


ya 
= 1 + y log : ( 1 + x) [ log : ( 1 + x ] ] + ... ( க ) 


| x | < 1 எனில் , தொடர் ( அ ) 

( அ ) அறவொருங்குவதால் 
அதன் உறுப்புகளை 

மாற்றியமைக்கலாம் ; y- ன் 
படிகளில் தொடரைத் திருத்தியமைக்கலாம் . அத் தொடரும் , 
தொடர் ( ஆ ) -ம் ஒரே கோவையின் விரிப்புக்களாதலால் இரு 
தொடர்களும் அவற்றில் y- ன் ஒத்த படிகளின் கெழுக்களைச் 
சமப்படுத்தலாம் . 


104 


பொறியியற் கணக்கு 


y- ன் கெழுக்களைச் சமப்படுத்த , | x | < | எனில் , 

x2 1-2 

1-2-3 
loge (1 + x) = x -- 

x4 + ... 
2 ! 3 ! 

4 ! 


* 3 


+ * 
- 


- 


+- - 


1 


4 


x = 1 என்றாலும் இச் சமன்பாடு உண்மை என்பது வேறு 
வழிகளில் அறியக் கூடியது . எனவே , - | x51 

என்ற 
கட்டுப்பாட்டில் மடக்கைத் தேற்றம் உண்மையாகிறது . 


4.3 சில விளைவுகள் 
( i ) மடக்கைத் தேற்றத்தில் x = 1 என 

1 1 1 
logs 2 = 1 + 

2 

+ 
3 

..... + ( - 1 ) -1 
4 


- 


- + 


+ ..... 


+ ....... 


( ii ) - | < xS 1 எனில் 

x2 
log ( 1 + x) = x - * + * - * + 

( 1 ) 
X- ஐ- x 

மாற்ற , -1 < -xs - 1 , அ - து , 
1 > x 2 - 1 , அ - து --- 1sx < 1 எனில் 
log ( 1 - x) = - * - * - * 

( 2 ) 


என 


-- 


... 


( iii ) - | < x < | எனில் விரிப்புக்கள் ( 1 ) , ( 2 ) இரண்டுமே 
சரி அவற்றிலிருந்து : 


log ( 1 + x ) - log ( 1 - x ) = 2 ( x + 

3 


- 2 (x + * + + .... ) 


( 3 ) 


x8 


} log 


1 + x 
1 -x 


x + 


+ 


+ 


...... ( Ix ) < 1 ) 


3 ) 


( iv ) 


1 + x 
1-3 


== 


n + 1 

( n > 0 ) என ( 3 )-ல் இட , அ - து , 


n 


1 

என 
2n + 1 


ட , 


மடக்கைத் தேற்றம் 


105 


log ( n + 1 ) - logn = 2 


-2 (211 - 2 
+ : ( +56 + -- ) 


( 1 ) 


நிபந்தனை : 


இதற்கான 
பெறுகிறது . 


| x ] < ln > 0 இது நிறைவு 


( v ) 


1 + * 
1 


|| 


( m , n > 0) எனக் கொள்ள , 


1 


log m 


log n = 2 


2 [ ( == # ) + ! ( ===) 
+ 1 (### ) + .... ) 


( 6 ) 


இதற்கான நிபந்தனை : 


m 
m + n 


< 1 . m < n எனில் 


இது நிறைவு பெறுகிறது . 


( 6 ) -ல் இட்டும் ச - டு ( 5 ) ஐப் 


m = 1 + 1 என 
பெறலாம் . 


ச - டு ( 5 ) -ஐப் பயன்படுத்தி , 2 , 3 , 4 , 5 , ...... 

என்ற மிகை 
முழுவெண்களின் இயற்கை மடக்கைகளைப் 
காணலாம் . 


பின்வருமாறு 


ச - டு ( 5 ) -ல் n = 1 என இட , log 1 = 0 என்பதால் , 


log 2 = 2 


[ I + } !! + 3 + 3 + --- ) 


+ 


+ 


+ 


ச - டு ( 5 ) -ல் n = 2 என இ 

1 1 
log 3 -- log 2 = 2 

5 3.53 


( 


+ 


-- 


+ 


5 55 


- ) 


முன் சமன்பாட்டுடன் கூட்ட , log 3 கிடைக்கிறது . 
இனி , log 4 = log 29 = 

log 23 = 2 log 2 ; 


ச - டு ( 5 ) -ல் n = 4 என 


106 


பொறியியற் கணக்கு 


log 5 - log 4 


2 


( 


+ 


1 
3 


1 . 
93 


+ 


1 1 
5 95 


+ 


9 


--- ) 


( log 4 )-ன் மதிப்புத் தெரியுமாதலால் , log 5 கிடைக்கிறது . 
தொடர்ந்து , அடுத்தடுத்த முழு 

முழு எண்களின் இயற்கை 
மடக்கைகளை இவ்வாறு காணலாம் . 


மாதிரி 1 

2 - ன் நேப்பியர் மடக்கையை 5 பதின் பகுப்பிடங்களுக்குத் 
திருத்தமாய்க் காண் . 


ச - டு ( 6 ) -ல் m = 2 , n = 1 என்றாவது , ச - டு ( 5 )-ல் n = 1 
என்றாவது இட , 

1 1 1 1 
log. 2 = 2 

+ 
3 3 33 5 35 


. 


[ 


+ 


+ 


.... 


3 


6 


6 பதின்பகுப்பிடங்களுக்குக் கணக்கிட , 
1/3 

0.333 333 
1 / ( 3 • 33 ) = 0 • 012 345 
1 / ( 5 • 35 ) = 0 • 000 823 
1 / ( 7:37 ) = 0 • 000 055 
1 / ( 9 • 39 ) = 0 • 000 005 
1 /( 11 • 311 ) = 0 • 000 000 


0 


3 


6 


5 


கூட்ட , 


0-346 


573 


3 
x 2 


0-693 


146 6 


5 பதின்பகுப்பிடங்களுக்குத் திருத்தமாக , 
logs 2 = 0 * 69315 . 


மாதிரி 2 

log ( 1 + x + x2 ) - ஜ 
கெழுவைக் காண்க . 


x- ன் ஏறுபடியில் விரித்து x " - ன் 


log ( 1 + x + x ) = log 


( 1 * ) 


மடக்கைத் தேற்றம் 


107 


log ( 1 - 3 ) - log ( 1 - 3 ) 


+ 


= -[ * + (5 ) + x ") " +....) 

(x++ + ... ) 
x + * - ( 1 - }) * + * + * 

(1-1) + -- 
= x + * - * - * - * - * + * 


= * + 


x8 


2 


+ 


8 


9 


எனவே , 3 - ன் மடங்காக n இருந்தால் 

2 
-ன் கெழு 


- 


3 - ன் மடங்கல்லாத எண்ணாக இருந்தால் 

1 
* " - ன் கெழு 


மாதிரி 3 . 

d , A என்பவை , x2 - px + 4-0 என்ற சமன்பாட்டின் 
மூலங்களானால் , 


+2 


log ( 1 + px + qx " ) - ( 4 + 6) --- 


+ 


als + 3 

3 x - ... + ( - 1 ) 1 " + நீ " 


* + 


. 


எனக்காட்டு . 


x2 - px + 4 = 0 
என்ற சமன்பாட்டுக்கு , நீ மூலங்கள் என்பதால் , 

+ == p , dß = . 


108 


பொறியியற் கணக்கு 


எனவே , log ( 1 + px + qx2 ) = log [ i + [ u + B ] x + { px2 ] 
= log + [ ( 1 + x ) ( 1 + px ] ] = log ( 1 + x ) 

+ log ( 1 + px ) 


a2x2 

+ 


3x3 
3 


+ ( - 1 ) ^ - 1 

" xr 


+ ... 


-- 


உ 


2 


N 


B1x 


P2x2 
+ Ba 

2 


+ 


83x3 
31 


+ ( - 1 ) -1 


... 


+ 


... 


c { 2 -- 2 
( a + P ] x 

2 


x2 + 


c43 + ps 

x3 
3 


... 


+ ( - 1 ) -- 1 d " + » 


x " + .... 


7 


4.4 தொடர் கூட்டல் 

கூட்டவேண்டிய முடிவுறு தொடரின் உறுப்புகளின் பகுதி 
கள் காரணீயப் பெருக்கல்களாக இராவிட்டால் , அத்தொடர் 
ஒரு மடக்கைத் தொடராக இருக்கக்கூடும் . 


x8 


+ 


log ( 1 + x ) = * 

* 2 
2 


4 + 


< 531 .... ( 1 ) 


- 
3 

x4 


x2 


18 


-log ( 1 - x ) = x + * + 


+ 

4 


+ ...... -Sx < 1 ... ( 2 ) 


3 ) 


1 + x 
log 

1-3 


x3 
= x + 


+ 


x5 
3+ 


+ .... , - < x < 1 ... ( 3 ) 


3 


7 


என்ற விரிப்புகளுடன் ஒப்பிட்டு . மடக்கைத் தொடர்களின் 
கூடுதலைக் காணவேண்டும் . இவற்றில் , எந்த உறுப்பின் பகுதி 
யிலுள்ள எண்ணும் , தொகுதியில் உள்ள x- ன் படியும் ஒன்றே 
என்பது கனிைக்கத் தக்கது . 


மாதிரி 4 


log ( x + 2h ) = 2 log ( x + h ) - logx - 


{ * 


h2 
( x + h ) 


h4 


+ 2 ( x + h) + 


+ 


h6 
3 ( x + h ) " 


+ ... 


} 


என நிறுவுக . 


மடக்கைத் தேற்றம் 


109 


என இட ,, 
( x + h ) 2 


h2 


h4 


ho 


x2 


( x + nya + 2 (x + h )* 

2 ( x + h ) * + 3 (x + h) 


x + 


2 


+ 


w/ 


xs 
3 

+ 


( 8- (2) ] 


11 


log ( 1 - x ) 

h2 
log 1 

( x + h ) 


log ( x + h ) 

= 2 log ( * + h ) - log x 
x + 2hx 

– log ( x + 2h ) 


:- log ( x + 2h ) = 2 log ( x + h ) - log : — 


h2 
( x + h ) 


{ * ) 
onthis } 


+ 


+ 


h6 
( x - hys 


+ 


2 ( x + h ) 2 


மாதிரி 5 

P , 4 , x மூன்றும் மிகை எனில் 


2 ( P 


-- [1 + 1 ( * ## 2x )* + } ( fat2x) *-? - ] 


(P + 9 + 2x ) log 2 + x 

9 + x 
எனக் காட்டுக . 


( )[ 

-- > [ 1 + } Cota 2*) + $ ( $94.2x)* + -- ] 
= 269 +9 + 2x) [etat 2x + } ( +5+ 2x)" 

+ $64772 )* + - ] 


110 


பொறியியற் கணக்கு 


தொடர் ( 3 ) உடன் ஒப்பிட... , இது 


1 + 


2 (p + 4 + 2x ) , log 


p -9 
p + q + 2x 

P = 4 
p + q +2 


1 


q + * . 
= ( p + q + 2x ) log 

q + : 


- 


மாதிரி 6 

x - 1 

x2 - 1 
x > 0 எனில் , log x = + 

* +1 

2 ( x + 1 ) 

1 x3 - 1 
+ 

3 ( x + 1 ) 
எனக் காட்டு . 


+ ... 


வலப்பக்கத் தொடரின் ஒவ்வொரு 
இரண்டாகப் பிரிக்க , அத்தொடர் I 


உறுப்பையும் 


+ ... 


= x + 1 + ( +1 ) + 1( +1) + 

- [ ++ 1 ( + ) + }( x + 1 ) + - ) 
--los (1 - = + 1 ) + los ( 1 - + ) 
-- los + + los = + 1 

/ 
106 ( 6 + 1) ( x + 1 ) ) -1 

• = log s. 


= log 


இனி , இதில் வந்த இரு தொடர் விரிப்புக்களுக்குமான 
நிபந்தனைகள் முறையே 

1 
< 1 , 

. 
x +1 

x + 1 


மடக்கைத் தேற்றம் 


* > 0 எனில் இவை இரண்டும் உண்மை . எனில் விரிப்புக்கள் 
செல்லும் , 


மாதிரி 7 


// 


logue - logise + logs4e -- log256e + 
எனக் காட்டு . 


1 
2 


1 
logoa 

என்பதால் , தரப்பட்ட தொடரைப் பின் 

logab 
வருமாறு எழுதலாம் : 


1 


1 
log : 4 


- 


1 

+ 
log ,16 


1 
log.64 


log.256 + 


1 


11 
loge4 


log .( 4 ) 2 

++ log 

log.( 4 ) - los.43 + . 
+ -2 lbsia + $ lbgs - +lbg + - 
= [1 - } + - 1 + - ) 

loss ( 4 ) - 1 


1 
log : 4 


log 2 = log42 = log4 


பயிற்சி 4-1 


3x - 3 


x 


5 

9 
1. log ( 1 + 3x + 2x2 ) = 3x 

17 
+ 
2 2 

8 | 
+ ... எனக் காட்டு . பொதுஉறுப்பு என்ன ? என் மீதான 
நிபந்தனை என்ன ? 


5 
2 


1 + 3 % 

35 65 
2. log 53 x2 + 

x4 ... + எனக் 
1-2x 
காட்டு . 

x " கெழு என்ன ? x- ன் மீதான நிபந்தனை என்ன ? 


x3 


112 


பொறியியற் கணக்கு 


1 


3. log 


1 + x + x2 + x3 ஐ x- ன் ஏறுபடியில் விரித்து , 


3 
4m என்ற வடிவத்தில் இருந்தால் " ன் கெழு எனவும் மற்ற 


- 


மடி ஜூன் கெழு 


1 

எனவும் காட்டு . 
T. 


4. log ( 1 - x + x2 ) ஐ விரித்து , 3 - ன் மடங்கான x- ன் 

2 

log2 எனக் காட்டு . 
3 


5. log 


V1 + x2 

ன் விரிப்பில் n ஒற்றைப்படை எனில் , 
1 


X 


x " ன் கெழு - 


4p எனில் அது 0 ; n 


4p +2 


. 


எனில் 


2 
அது எனக் காட்டு . ( p முழுவெண் ) .. 


2 


x2 


- 


சமன் 


என்ற 


6. d , என்பவை 

- px + q = 0 
பாட்டின் மூலங்களானால் , நிறுவுக : 

- log : ( 1 - px + qx2 ) = ( a + B ) x 


- 


1 


1 


+ 


( u2 + B2 ) x2 + ...... + 


( - + p " ) x " + ... 


3 


[ a - 1 ( a 
7. log.a - log.b = 

+ 
a --- 6 3 

1 

b 
+ 
5 

a + b 
எனக் காட்டு . மேலும் : log.2 = 0 • 69315 , log1oe 
எனில் loge3 , log103 ஆகியவற்றைக் காண் . 


0.43429 


1001 
8 . 

என்பதன் 
999 

மடக்கையை 4 பதின் 

இயற்கை 
பகுப்பிடங்களுக்குத் திருத்தமாய்க் காண் . 


-- 


+ 


1 1 1 1 1 
9. log50 - log49 = H 

+ 

50 2.502 3.502 
எனக் காட்டு . log102 = 0-301030 , u 0-434294 எனில் 
og10 7 - ன் மதிப்பை 5 பதின் பகுப்பிடங்களுக்குக் காண் . 


மடக்கைத் தேற்றம் 


113 


10. log " + - 2 ( + +3( 2n + y ! 


1 


+ 5 ( 2n + 1) 


+ 


) 


எனக் காட்டு . log : 2 = 0 • 69315 எனில் , 4 பதின் பகுப்பிடங் 
களுக்குத் திருத்தமாக log.17 , loge3 ஐக் காண் . 


n + 1 
11. log 


** + 1 -( 4 ) 

( 24 ) + -- 
எனக் காட்டு . log: 


+ 


ஐ 4 பதின் 

பதின் பகுப்பிடங்களுக்குத் 


திருத்தமாய்க் காண் . 


6 

1 1 1 
12. 103 

2 
5 + 

+ 
3 133 

+ 
13 

5 • 135 
6 
காட்டி los 

5 ஐ 4 பதின் பகுப்பிடங்களுக்குக் காண் . 


- ) 


எனக் 


13. log ( in + 1 ) - log ( -1 ) = 2 

1 1 
3m3 

+ 

5n5 
என விரித்துக் காட்டு . log 10 - ன் மதிப்பைக் காண் . 


14. log 125 


128 


= 0-023716 எனக் காட்டு . ( log2 = 0 •603147 


எனக் கொள் . ) 


15. 6 


( + } ++ + .. -- ) 
( 

( 2n +1).ph .. + .. ) 
= 10.10 = 3 log:2 + 1 - ) - (4) +1 (!) + -- 


+ 2 


+ 


1 

+ 
398 


1 
5-95 


+ 


+ 


9 


எனக் காட்டு . 
8 


114 


பொறியியற் கணக்கு 


1 


1 


1 


16 . 


1 
5 


+ 


1 
3 53 


1 


Ž . 52 


1 
68 


*** 


+ 
6 


1 
+ 

3 


: 


+ 


62 


16248 : [ 17 - 29 ] 


- A :24 
17. log * = * -1 - Ź (x - 1 ) 2 

+ (x - 1) - (x - 1) ... 

1jo + ... 
21. + +3.50 + 


1 


18. log x = 


+ 


1 x2 - 1 
2. ( x + 1 ) 2 


+ 


x + 


3 


( x + 1) : + 


- 


x + 1 


19. * log 


1 
2 ( 1 + 

3x2 


+ 


1 
5x2 


+ ... ) . * > 1 


20 . 


1 
2 


1 

+ 
2.28 


1 
3.28 


+ ... 


3 
logā 


+ 


1 

1 
2:52 


1 
434 

+ ... 


5 
log 

4 


22. 1+ 


1 1 

1 
+ 
3.28 5.24 

+ 

7.26 


+ ... 


= log 3 


1 


1 1 

1 
+ 

+ 
2.42 

+ + 
3.49 4.44 


.. = 


1 
2.32 


1 


1 


+3 : 38 


1 

t .... 
4:34 


24. 1+ 


( 2 + 1 ) * + ( 


+ 


+ 


5 


1 
43 


+ 


1 


loge 12 


25 , 


(1+ ) + ( + á).5+ ( + ) +. 


+ ... 


9 log 3 – 12 log 2 . 


1 


1 


26 . 


1 
* + 1 


+1+ 2(x + 1 ) 2 + 3(x + 1): 


+ ... 


1 


2x8 

+ 


1 
3x3 


. , ( x > 1 ) 


மடக்கைத் தேற்றம் 


115 


27. 1 + 


( + 1 ) ; + ( A + ! ) . , 
( I + 1 ) . 3 + -- log3 -1+ , 

+57 + 


+ 


1 
3.22 


1 
7. 26 


+ .. 


28 . 


2 1 
13 


+ 


3 1 

+ 
2 9 


4 . 
3 


1 


1 
27 


* 


5 1 
4.81 


+ 


3 
+ log 


2 


29. 10 ( log 10 + + + + p + } + ... ) 


+ 


= log 2 


30. y = x 


x + ) 


--- 


+ 


x = y + 


- , | x- * - எனில் 

+ + + - எனக் காட்டு 
\ 31 . x2y = 2x - y , x < 1 எனில் 

> + } y + ! >> + ... - 2 ( x + } * + ! ** + 


எனக் காட்டு . 


-- 


+ 


32. - 1 <<< } எனில் நிறுவுக . 
2 :-) ( 24s ) + ] ( I = s ) -- 

- 2 ( x + }x + x + - ) 
4+ ( 1 ) +1 ( 4 ) -... 

= 2 ( 4 + } + + + + + - ) 


33 . 


+ 


+ 


எனக் காட்டு . 


116 


பொறியியற் கணக்கு 


34. x , y , z என்பவை அடுத்தடுத்த மூன்று முழு எண்கள் 
1 

1 
எனில் logy = 

+ 
2 

2xz +1 


| 


+ 


1 
3 ( 2xz + 1 ) 


+ 


1 
5 ( 2xz + 1 ) 


+ .... எனக் காட்டு . 


1 


35. 2 log x - log ( x + 1 ) - log ( x - I ) 


1 
x2 


1 
+ 

2x 


1 
+ 

+ ... ( x > | ) எனக் காட்டு . 
3x6 


* 


36 . 


| x | < 1 , f ( x ) = x + 

r3 
3 + 

5 


* 


+ 


எனில் 


2x 


G 


= 2 f ( x ) எனக்காட்டு . 


1 + x2 


37 . 


1 
loge 


- 


1 + 


loge2 
2 ! 


+ 


( lrg.2 ) 2 

3 ! 


+ ... எனக் காட்டு . 


38. logs - logs + logar 

logs + logar - log sle + ... 
காட்டு . 


logs2 எனக் 


39. x loga e + x2 loga2 e + x loga3 e + ... 


-logo 


எனக் காட்டு . 


40 , log ( x + n ) = log x + log 


( 7 ) 
log x + los ( 
( 1+ ) 
+ les ( 1+ + x ) + 1es ( 1 + +3 ) 
* - los ( 1 + (x - 1 + ) 


எனக் காட்டு . 


41. K- யின் முழு எண் மடங்காக இல்லை எனில் , 
1 

1 
( e 

cos28 + eos + + + cos6 + ... 
2 

6 

/ 
எனக்காட்டு . 


12. 1085 


மடக்கைத் தேற்றம் 


117 


42. I sia + + + sin + 3 + xia" + + ... 

2 + tane; + tan 10 


tan2 

2 


, 


+ ... 
+ 


--- ) 


எனக் காட்டு . 


விடைகள் 4-1 


21 + 1 


1. ( - 1 ) " - 1 


1 
* " ; [ x | < 


n 


3 
| 1 


n 


n 


3 21 

1 
2. (-1) ^ - 1 • + ; [ x ] < 

3 
7. loge = 1 09861 , log103 = 0-47712 
9. log107 = 0 • 84510 
10. log 17 = 2-8334 , log 3 = 1-0986 


4 


11. logs 


= 0-2877 


6 


0 • 1823 


13. log 10 = 2 • 30256 , 


4 5 தொடர் கூட்டல் - தொடர்ச்சி 

பல நேரங்களில் , கூடுதல் காணவேண்டிய தொடரின் 
உறுப்புக்களை பகுதி பின்னங்களாகப் பிரிக்கவேண்டியிருக்கும் . 
அப்படிப் பிரித்து அதன் பிறகு மடக்கைத் தேற்றத்தைப் பயன் 
படுத்திக் கூடுதல் காணும் முறையைப் பின்வரும் மாதிரிகள் 
தெளிவாக்கும் . 


மாதிரி 8 

முடிவிலிவரை கூட்டுக : 
1 1 

1 
+ + --- 
2.3 4.5 6.7 


இத் தொடரின் கூடுதலை S என்போம் . ஒவ்வொரு 
உறுப்பையும் இரண்டாகப் பிரித்து இதைப் 

பின்வருமாறு 
எழுதலாம் : 


118 


பொறியியற் கணக்கு 


s = ( -1) + ( 4-1 ) - ( -1) + - 
1 - $ - 1 - + - + -- 


= log 2 
S = 1 - log 2 . 


மாதிரி 9 
முடிவிலிவரை கூட்டுக : 
2 5 

8 
1.2.3 + 

+ 
3. 4. 5 5.6.7 

+ .. 


தொடரின் n- ஆவது உறுப்பை 4 , எனவும் , கூடுதலை S 
எனவும் கொள்ள , 


பா 


2 + ( n = 1 ) 3 
( 2n - 1 ) 2n ( 2n + 1 ) 


3n 1 
( 2 - 1 ) 2n ( 2n + 1 ) 


இதைப் பகுதியின்னங்களாகப் பிரிக்க , 

1 1 

1 
Up 

+ 
( 2n - 1 ) 2n 


எனவே , 


| + 1- | 
- + + -- | 


42 


1 | 1 
4 5s + 

6 


5 1 
4 7 


-- 


41 + us + us + 


= 1 + - + + + + + 


+ 


5 1 
4 5 


+ 


1 1 
4 5 


+ 


I + - + 1-1 


+ ... 


மடக்கைத் தேற்றம் 


119 


--- ( 1- } + - 1 + ...) + | 


1 


5 


== 


log 2 + 1 = 


log 2 . 


4 


S 


}} 


5 
4 


log 2 . 


மாதிரி 10 

முடிவிலிவரை கூட்டுக : 


x3 


1-3 

+ 


+ 
3-5 


+ 


5.7 


பொதுவுறுப்பு 

x16 
( 2n - 1 ) ( 2n + 1 ) 


1 
. 


1 
2 2n -- 1 


- ) 


1 

1 ) 
2 2n + 1 


. 


1 


-- 


1 
2 


x 


1.4 . 


1 


1 


42 


= 


1 1 
2 3 


x2 


2 


51 


น 8 


1 1 
2 5 


- ) 


1 
7 


நெடுகக் கூட்ட , கூடுதல் 


S = u ] + u , -- us + ..... 


1 


( 


x + 

3 


x + 


+ ! 


* 8 


+ .... 


) 
4 + 


1 
2 


1 
x + 

5 


1 
7 


-- 


) 


= * [ x + } c«y + 


( x ) 3 + ) ( xi) + .. - ) 


120 


பொறியியற் கணக்கு 


5 


1 + Vx 


+ [i ( s ) + } (= ) 
+ + ( * ) + ..... 

) 
- ** ]los - 

- *+ ( , los - x - v * ) 
* los + - + /=los - * - 
-1 [ 2+ las - 1 ) 


Vx 


1 
2 


பயிற்சி 4-2 


முடிவிலிவரை கூட்டுக . 


1 


1 


1 . 


1 1 

+ 
122.3 


|. 


1 
3-4 


+ 


4.5 


2 . 


1 
1.2 


+ 


1 

+ 
3.4 


- 


1 
5-6 


+ 
... 


3 . 


1 
1.3 


1 
+ 

2.5 


+ 


1 

+ 
3-7 


: 


14 


4 . 


4 
1.3 


6 
2-4 


+ 


12 
5-7 


+ ... 


6-8 


5 . 


1 
1.2.3 


1 

+ 
3-4-5 


1 
5.6.7 


+ .... 


6 . 


1 

1 
12.3- 2 • 3-4 


+ 


1 
3-4-5 


1 
4.5.6 


+ 


| 


மடக்கைத் தேற்றம் 


121 


7 . 


1 

5 
+ 
12.3 

+ 
3.4.5 


9 
5.6.7 


+ : 


8 . 


1 1 

1 
+ 
2.34 4.5.6 

+ 

67.8 


+ .. 


9. + ( ) + ( 1) +1 ( J ) + 
10. 2-12 + 


11 
5.6.7 


1 
+ 

+ 
8.9.10 


11 . 


1 
1.2.3.4 


1 

1 
+ 

구 
3.4.56 56.78 


+ . 


… 


1 
1.2.3.4 


+ 


4 

+ 
3.4.5.6 


9 , 
5.6.7.8 


+ 


72 


M3 


13 . 


+ 


12 


: 


2.3 


+ 
45 


3 4 


14 . 


1 
12 


1 


+ 


+ 


3.4 


56 


+ 


7.8 


+ .. 


15 . 


13 

+ 


4 
3.5 


26 
+ + 

5.7 


16 . 


23 3x4 . 
+ + 
3-4 

+ 
4.5 


2.3 


17 . 


11 
13 2. 


1 1 
2.4 22 


2 + 


1. 1 
3.5 29 


+ 


+ 


18 . 


3 1 
12 2. 


4 1 

+ 
2.3 22 


5 1 
3 ·423 1 . 


19 . 


in2 +1 
n ( n + 2 ) 


1 


20 . 


( n + 103 
n ( n - 3 ) 


X 


사 


--- 


o 


18. 4 108 2 
122 

பொறியியற் கணக்கு 
1 

1 
21 . 

n ( n + 1 ) 3 

nở + n - 1 
22 . 

x ? 
n ( n + 2 ) 
1 

1 
23 . 

+ 
2n + 1 ( 2n ) ! 
டைகள் 

4--2 
1. 2 log 2 - 1 

2. log 2 
3. 2 - log 2 

4. log 2 
1 

5 
5. log 2 

6. 2 log 2 
2 

4 
5 

3 
7 . 3 log 2 
2 

4 

1 
9. 2 log 2 - 1 

10 . 
2 

log 3 
5 

1 

1 
11 . 
12 

24 
13 . 

log ( 1 + x ) - 1 
1 1 + x 

1 
14 . log 

+ 

log ( 1 - * ). 
2V * 

1 ✓ * 

2x 

1 
15 . 2 + 
4 

1 x 
2 
16 . 

log ( 1 - X ) - 2 
5 3 

3 
17 . 
4 

1 
log 2 
2 


8 
. 


8. - log2 
12. log 2 – 


1 


மடக்கைத் தேற்றம் 


123 


15 - x2 

x2 - 5x - 10 
19 . 

log ( 1 - x ) + 
2 + x2 

4x ( x - 1 ) 

4 
20 . 

( 2x3 + 3x2 + 6x ) - 3 log ( 1 -- x ) 
( 1 - x ) 2 

9e 

2 
21. 2 log 

+ 1 
3 


* 2 


22 . 


(1 - x2 


| log ( 1 - X ) 

- > ( log ( 1 - x ) + x + 
+ 2 ) 
+ : ( e + e - 

. 


1 


1 + x 


23. , log | 


+ 


1 - 


4-6 தோராயங்கள் 
மாதிரி 11 
x மிகச் சிறியதெனில் , தோராயமாக 

1 + 2e 2x 
log 

+ எனக் காட்டு . 
3 

3 


* 9 


2 


9 


x2 


1 +2 ( 1 


+ 


1 +21+ x + 
log 

3 


) 


2 ! 


1 + 2er 
log 

3 


- los ( 1 + 3 + * + ...) 
= (3 +++...) - 1 ( 3 + ...) 


|| 


2 
x + 

9 


+ 


C. 


3 


* மிகச்சிறியதாகையால் , 3 - க்கு மேற்பட்ட x- ன் அடுக்குகள் 
ஒதுக்கிவிட , தோராயமாக 

1 + 2e 2x 
log 
3 | 

3 


+ 


124 


பொறியியற் கணக்கு 


மாதிரி 12 
n மிகப்பெரியதெனில் , e " , log ( 1 + x ) 

ஆகியவற்றின் 
விரிப்புக்களைப் பயன்படுத்திப் பின்வருமாறு காட்டுக : 

1 11 

7 
+ 

+ 

+ 
2n ) 24n2 16n3 | 


- .. ) 


இதைக் கொண்டு , 

2e = ( I • 1 ) 10 + ( 0-9 ) -10 
என்ற சமன்பாடு -யின் மதிப்பைத் தோராயமாகத்தருகிறது 
என்றும் , பிழை 0.46 % அளவினதாகும் என்றும் காட்டு . 


3ns 


os ( 1 + !)" = n las ( 1 + ! ) - ? ( A - * + 3} 

+ ....) 


1 
4n4 


= 1 


1 
+ 

31 


1 
4ns 


+ ... 


2n 


+ 


1 
3n2 


1 
4n3 


+ 


... 


எனவே , 


+ ... 


-- 


1 

- * + - ++ 
-- ( 1 + ( - + : - + + -- ) 

+1 ( - + + 3 :- .. ) + +( A + -- ) +...) 
- (1- + ( I + } ) ; 

( 4 +3+ :+3 ) + -- ) 
* ( 1 + 1) = ( - + + + - 1 + ...) 


+ 


+ 


---) 


1 = 


- ) 


h - 0 h2 • h2 | 
மடக்கைத் தேற்றம் 

125 . 
இதில் n = 10 என இட , 
1 

1 11 

7 
1 + 

+ 
10 20 

+ 

2400 16000 
அ- து , ( 1-1110 = 0.95428. 

10 என இ 
1 

1 11 

1 
1 + + + 

+ 
20 

16000 

2400 
அ - து , ( 0-9 ) -10 = 1 + 055 e . 

ஃ ( 11 ) 10 + ( 0-9 ) -10 = [ 0 • 9542 + 1-055 ] e 2 • 00928 .. 
எனவே , ( 11 ) 10 + ( 09 ) -10 * 2e 

எனக் 

கொள்ளலாம் . 
இதனால் ஏற்படும் பிழை 0.0092e இது 2 -- யில் 0-46 % . 
4.7 எல்லைகள் 
மாதிரி 13 

Lt 1 - x + logx | 
மதிப்பிடு : 

x – 1 ( 1 - x2 
x = 1 + h என இட , இது பின்வருமாறு மாறுகிறது : 

Lt --h + log ( 1 + h ) 
h - 0 

h2 

112 
- h + h - 
Lt 

2 31 
h - 0 

h2 
Lt 1 

1 h 

3 


hs 


+ 


+ 


) 


( ) 
( - + -- )( ih + 0 ) 
- 


Lt 
h - 0 


== 


Lt 1 - x log x 
x - 1 ( 1 - x ) 2 


1 
2 


|| 


- 


126 


பொறியியற் கணக்கு 


மாதிரி - 14 


மதிப்பைக் காண் : 


Lt 1- e - 21 
x - 0 log ( 1 + x ) 


4x2 


| 


Lt 


- ( 1 

- 23 + 


21 


- ) 


இவ்வெல்லை 


x2 


x3 


+ 


2 


3 


Lt 


2-2x + ... 


x - 0 1-1 + * --- 


= 2 . 


மாதிரி 15 


மதிப்பைக் காண் : 


4. ( 1+ - ) 

, 


இவ்வெல்லையை 1 எனக் குறிப்போம் , x = என இட , 

y 

1 
Lt 
1 

( 1 + y + y ) . 


y - 0 


Lt 1 
ஃ 1 
log 1 = 

log ( 1 -F y + ye ) 
y - 0 y 


Lt 


y - 0 y 


2 ) 


+ [ y + y9 - (0+ 22 ) 

+ (Y + *)" 
I ty + y- ன் ஒன்றுக்கு மேற்பட்ட 


+ 


-- ) 


LI 

y - 0 ) 
அடுக்குகள் ) 

Lt 
y- [ 1 + y- ன் மிகை அடுக்குகள் ) 
= 1. .. 
1 = e . 


மடக்கைத் தேற்றம் 


127 


பயிற்சி 4-3 . 


* சிறியதெனில் பின்வரும் தோராயச் சமன்பாடுகளைக் காண் 
( 1-7 ) . 
1. ( 1 + x )1+ = 1 + x - x log ( 1 - x ) 

1 
2. x- / 1 + x log (1 + x ) 

24 


+ 


3 . = c ( 1 + x ) 

1 
4. ( 1 + x ) 

3 
= 1 + x +33 + 


2 


1 


5. ( 1 + x) * 


( 1 - * + # * ) 


+ 


1 


1 


6 . 


|| 


- 


x + 


12 * 


24 


1 

+ 
log ( 1 + x ) 

2 
ex log ( 1 + 3x ) 

1-4x 


7 . 


3x + 


27 : 2 

2 


8. 3 - க்கு மேற்பட்ட x- ன் அடுக்குகளை விடுமளவுக்கு x 
சிறியதெனில் தோராயமாக ( 1 + x ] 1 + 5 == 1 + x + x2 + 

2 
எனக் காட்டு . இதிலிருந்து (101 ) 1.01 - இன் ஒரு தோராய 
மதிப்பு 1.0101005 எனக் காட்டு . 


9. log y = 1 + 2x - 2x3 , x மிகச் சிறியது எனில் , x- ன் 

8 
ஒரு தோராய மதிப்பை , y e 1 + 2x 

என்ற சமன் 


பாடு தரும் எனக் காட்டு . 


X 


எனக் 


1 
10. er = ] --- xexy , x சிறியதெனில் , y ~ 

} 2 
காட்டு . 


11. p சிறியதெனில் , x log x + x = 1 + p என்ற சமன் 

P எனக்காட்டு . 


பாட்டின் ஒரு மூலம் தோராயமாக 1 + , 


128 


பொறியியற் கணக்கு 


12. x , y 


3 - க்கு 


மேற்பட்ட 


சிறியவை , அவற்றின் 
அடுக்குகளை விடலாம் எனில் 
( 1 + y ) 

1 

= 
( 1 + x ) " 

xy ( y - x ) 
எனக் காட்டு . 


- n மிகப் பெரியதெனில் பின்வரும் தோராயச் சமன்பாடுகளை 
நிறுவுக . [ 13 - 17 ] 


1 


13 . 


(2-1 ) - (1 + + ) 


14 . 


3) 
" 
* - 


+ - ( 1 + 1 * - * ) 


15 . 


+ 


1 
( +1)" - ( 1 - * + 24 ) 
( ஈ- i ) log - 1- 2 + * 
( -1) " - " ( 1 + 2 ) 


16 . 


17 . 


18 . 


( 1+ :) " - * ha ( 1+ 1 ) 


என்பதைப் 


பயன் 


படுத்தி , தோராயமாக 


(1-3 ) + ( 1 + 3 ) " 

- ~ [ !- ( - :) ) 


எனக் காட்டு . 


பின் வரும் எல்லைகளை மதிப்பிடு [ 19 - 38 ] . 

Lt er - 1 + x 
19 . 

x - 0 x -- log ( 1+ x ) 

Lt 1 - * + log x 
20 . 

x + 1 1- 1/ 2x - x2 


மடக்கைத் தேற்றம் 


129 


Lt 


21 . 


log x 
x2 – 3x + 2 


X - 1 


Lt 


22 . 


X -70 


log x - x - 1 + 1 – log 2 

( x 2 ) 
er- 1- log ( 1 + x) 


Lt 


23 . 


X - 0 


1 


Lt 


X 


24 . 


x - O 


( 1 + x) 
( 1 


x2 + 7x 


Lt 


3 


5 


25 , 


1+ 


x2 + 


X3 


26 . 


Lt. e - e 

e- * 2x 
x - O log ( 1 + x2 ) 


27 . 


Lt 
x - 0 


xex - log ( 1 + x ) 

x2 


Lt 


28 . 


[ 108 ( ** – 1 ) - 108 ( * -- ] 


விடைகள் 


19 . 


1 


20. – log 2 

( 1 + ) 108 x - 


21. -1 


22 . 


log X - 1 


23 . 


1 


1 


24. e2 


25 . 


26. 0 


27 . 


3 
2 


5 
28. iog 

3 


9 


( ஆ ) . வகைநுண் கணிதம் 


( DIFFERENTIAL CALCULUS ) 


5. சார்புகளும் எல்லைகளும் 

( Functions and Limits ) 


5.1 மாறிகளும் மாறிலிகளும் . ( Variables and Constants ) 

ஆண்டுகள் செல்லச் செல்ல , மனிதனின் வயதும் மாறிக் 
கொண்டே வருகிறது . ஆனால் , மார்க்கண்டேயனின் வயது 
என்றும் 16 தான் என்பார்கள் . மார்க்கண்டேயனின் வயது 
மாறிலி ; மற்றவர்களின் வயதுகள் மாறிகள் . 

ஒவ்வொரு சவரனில் உள்ள கிராம்களின் எண்ணிக்கை 
என்றும் எட்டுதான் . ஆனால் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 
திலையாக இருப்பதில்லை . முன்னது மாறிலி ; பின்னது மாறி . 

இருகோடுகள் வெட்டிக்கொள்வதால் ஏற்படும் கோணங் 
களின் அளவுகள் வெவ்வேறாக இருக்கலாம் . அவை மாறிகள் . 
ஆனால் ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 
எப்பொழுதும் 180 ° தான் . இது மாறிலி. 

ஒரு குறிப்பிட்ட கணித வரம்பிற்குள் மதிப்பில் மாறும் 
தன்மை கொண்டவற்றை மாறிகள் எனவும் , மாறாத்தன்மை 
கொண்டவற்றை மாறிலிகள் எனவும் குறிப்போம் . 

பொதுவாக , ஆங்கில எழுத்துவரிசையின் முதற்பகுதியில் 
வரும் a , b , c , ... என்ற எழுத்துக்களால் மாறிலிகளாயும் , இறுதி 
யில் வரும் 1 , U , V , W , x , y , z என்ற எழுத்துக்களால் மாறிகளையும் 
குறிப்பிடுவோம் . 


5.2 சார்புகள் ( Functions ) 

ஒரு மனிதனின் வயது இன்று 20 ஆனால் , இன்னும் 5 
ஆண்டுகள் கழித்து அவன் வயது 25 . பொதுவாக , இன்றி 
-லிருந்து 3 ஆண்டுகள் கழித்து அவன் வயது ( 20 + x ) . வயதை 
" எனக் குறித்தால் , y = 20 + x . x தெரிந்தால் y கிடைக்கும் . 
உன் மதிப்பு X ஐச் சார்ந்தது . எனவே , y ஐ x ன் சார்பு என்போம் . 


134 


பொறியியற் கணக்கு 


இவ்வெடுத்துக்காட்டில் , ஒருவனுடைய வயதைப் பொருத் 
துக் காலம் ஓடிக் கொண்டிருக்கிறது என்பதைவிட , ஆன 
காலத்தைப் பொருத்து வயது மாறுகிறது என்று சொல்வதே 
மிகுந்த பொருளுடன் இருப்பதால் , காலத்தை ( x ) சாராத மாறி 
( Independent variable ) எனவும் , வயதை ( y ) சார்ந்த மாறி 
( Dependent variable ) எனவும் கூறுவோம் . அதை y = f ( x ) 
எனக் குறிப்போம் . ஆயினும் , y = 

ஆயினும் , y = 1 + 20 என்பதிலிருந்து , 
x = y - 20 என , x ஐ y ன் சார்பாகவும் எழுதலாம் . அதாவது , 
x = ( y ) . மேலும் , இதையே x - y + 20 = 0 என எழுதி , 
F ( x , y ) = 0 எனவும் குறிக்கலாம் . இதில் F ( x , y ) என்பது , 
x , y என்ற இரு மா றிகளைப் பொருத்த ஒரு சார்பைக் குறிக்கும் . 


இவ்வாறு , x , y என்ற இரு மாறிகளில் ஒன்று மற்றதைச் 
சார்ந்தது என்பதை y = f ( x ) , அல்லது , x = * ( 0 ) அல்லது , 
F ( x , y ) = 0 எனக் குறிப்போம் . 


சார்புகளுக்கு வேறு சில எடுத்துக்காட்டுகள் : 

ஒரு சதுரத்தின் பரப்பு அதன் பக்கத்தின் சார்பு . ( A = x ) . 

ஒரு வண்டி கடந்த தூரம் அதன் நிலையான வேகத்தையும் 
எடுத்துக் கொண்ட காலத்தையும் சார்ந்தது . ( s = ut ) . 

தனி ஊசலின் அலைவு நேரம் அதன் நீளத்தையும் புவி ஈர்ப்பு 
விசையையும் சார்ந்தது . T = 23 

= 2 


M ) 


ஒரு கனச் செவ்வகத்தின் கன அளவு அதன் நீள , அகல 
உயரத்தின் சார்பு . ( V = xyz ) 


5.3 சார்பு வகைகள் 

( 1 ) ஒற்றை மாறிச் சார்பும் ( Function of a single variable 
and Function of several variables ) . 

ஒரு சார்பு ஒரே மாறியைச் சார்ந்ததெனில் அது ஓர் ஒற்றை 
மாறிச் சார்பாகும் . ஒரு சார்பு , ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகளின் 
மதிப்புக்கு ஏற்பத் தன் மதிப்பைப் பெறும் எனில் , அது ஒரு பல 
மாறிச் சார்பாகும் . u என்பது , x , y , z என்ற மாறிகளின் சார்பு 
என்பதை u = f ( x , y , z ) எனக் குறிக்கலாம் . 

எடுத்துக்காட்டுகள் முன் பத்தியில் கூறப்பட்டன . அவற்றில் 
A , ஒரே மாறியின் சார்பு . S. T இரண்டும் இரு மாறிகளின் 
சார்புகள் ; V , மூன்று மாறிகளின் சார்பு . 


சார்புகளும் எல்லைகளும் 


135 


( 2x ஒற்றை மதிப்புச் சார்பும் , பன்மதிப்புச் சார்பும் ( Single 
valued and Multivalued Functions . ) 

y என்பது x ன் சார்பாக இருக்கட்டும் . x ன் ஒவ்வொரு 
மதிப்புக்கும் y ஒவ்வொரு மதிப்பையே பெறுமானால் , y என்பது 
அன் ஓர் ஒற்றை மதிப்புச் சார்பாகும் . 

எடுத்துக்காட்டு : y = sin x , y = 3x2 + 2x - 1 . 

x ன் ஒவ்வொரு மதிப்புக்கும் y ஒன்றுக்கு மேற்பட்ட 
மதிப்பைப் பெறுமானால் , y என்பது x ன் ஒரு பன்மதிப்புச் சார் 
பாகும் . 

எடுத்துக்காட்டு : y2 = x ( y = + Vx ; y ஓர் இரு மதிப்புச் 
சார்பு ) , y = sin - 1x ( y ஓர் எண்ணில் மதிப்புச் சார்பு ) . 

( 3 ) ஒற்றைச் சார்பும் இரட்டைச் சார்பும் ( Odd and Even 
Functions ) . 

தன் சார்பில் X க்கு --x எனப் பிரதியிட்டுச் சார்பு மாறவில்லை 
எனில் அது ஓர் இரட்டைச் சார்பு எனவும் , சார்பின் குறி மட்டும் 
மாறியதெனில் அது ஓர் ஒற்றைச் சார்பு எனவும் கூறப்படும் . 

அதாவது , f ( -x ) = f ( x ) , எனில் f ( x ) ஓர் இரட்டைச் 
சார்பு . f ( - x ) == f ( x ) எனில் , f ( x ) ஓர் ஒற்றைச் சார்பு . 
f ( x ) # + f ( - x ) எனில் , f ( x ) ஒற்றையுமல்ல , இரட்டையு 
மல்ல . 

எ - டு : இரட்டைச் சார்புகள் : x2 , cos x . sin2 x , x tan x , 
( x ; - x ) 2 . cosh x . 

ஒற்றைச் சார்புகள் : x , sin x , tan x , x cos x .. 
ஒற்றையும் இரட்டையும் அல்லாத சார்புகள் : x + x2 
cos x + b tan x . 


இரு ஒற்றைச் சார்புகளைப் பெருக்கக் கிடைப்பது ஓர் 
இரட்டைச் சார்பு என்பதையும் , ஓர் ஒற்றைச் சார்பையும் ஓர் 
இரட்டைச் சார்பையும் பெருக்கக் கிடைப்பது ஓர் ஒற்றைச் 
சார்பு என்பதையும் கவனிக்கலாம் . 


( 4 ) வெளிப்படு , உட்படு சார்புகள் 

சார்புகள் ( Explicit and Implicit 
- Functions ) 

x , y ஆகியவற்றின் சார்புத் தொடர்பில் x க்கு எந்த மதிப் 
பையும் நேரடியாகப் பிரதியிடுவதன்மூலம் y ன் மதிப்பு உடனே 
கிடைக்குமானால் , y ஐ சன் வெளிப்படு சார்பு என்கிறோம் . 


136 


பொறியியற் கணக்கு 


இவை y = 


y = 1 + cos , y = x + sec2 x . 
f ( x ) என்ற வடிவத்தில் இருப்பதைக் காணலாம் . 


x , y ஆகியவற்றின் சார்புத் தொடர்பில் x ன் மதிப்பை இட்ட 
வுடன் y ன் மதிப்பு உடனே கிடைக்காமல் , இயற்கணித முறை 
களைக் கையாண்ட பின்னரே கிடைக்கக்கூடுமானால் , y ஐ x ன் 
உட்படு சார்பு என்போம் . 
எ - டு : x2 + y2 + 2gx + 2fy + c = 0 , 

xy = y * 


| 


இச்சார்புத் தொடர்புகள் F ( x , y ) = 0 என்ற வடிவத்தி 
லிருப்பதும் , y = f ( x ) என x ஐயும் y ஐயும் எளிதில் பிரித்து 
எழுத முடியாமலிருப்பதையும் காண்க . 


( 5 ) நேர்மாறு சார்புகள் ( Inverse Functions ) 

y = f ( x ) என்ற சமன்பாட்டில் x ன் சார்பாக y தரப்பட் 
டுள்ளது . இதனைத் தீர்த்து , y ன் சார்பாக x ஐ எழுதினால் x , y ன் 
நேர்மாறு சார்பாக எழுதப்பட்டது என்று சொல்கிறோம் . இதற் 
கான குறியீடு : x = f - 1 ( y ) . 
எ - டு : y = f ( x ) = « எனில் * = f - 1 ( y ) = loga ? 
y = f (x) = - 
2 + r 

2 
எனில் x : = f - 1 ( y ) 
y = f ( x ) = sin x எனில் x = f - 1 ( y ) + sin - ly . 


y - 1 


( 6 ) விகிதமுறு சார்பும் இயற்சார்பும் கடந்த சார்பும் ( Rational , 
Algebraic and Transcendental Functions ) 

a0 , 11 , 12 , ..... am என்பவை மாறிலிகள் எனில் , a + aix 
+ az x2 + ... + amxm என்பது கல் ஒரு பல்லுறுப்புக் கோவை 
( Polynomial ) . ஒரு பின்னத்தின் பகுதி , தொகுதி இரண்டும் 
x ல் பல்லுருப்புக் கோவைகளெனில் அது கல் ஒரு விகிதமுறு 
சார்பு எனப்படும் . 


x2 


எ - டு : y = x + 4 : 2 +1 


Po , P1 , P2 , ... , P. என்பவை x ல் விகிதமுறு முழுச்சார்பு 
களாகவும் ( பல்லுறுப்புக் கோவைகள் ) , y என்பது , Po + PY 


சார்புகளும் எல்லைகளும் 


137 


+ pay2 + ... + Psy* = 0 என்ற சமன்பாட்டினால் தரப்படுவ 
தாகவும் இருப்பின் , y ஓர் இயற்சார்பு எனப்படும் . 

எ - டு : ( x2 + 1 ) y3 - 4y2 + x = 0 . 

இயற்சார்புகளாக இல்லாதவை கடந்த சார்புகள் எனப் 
படும் . 

எ - டு : sin x , e , log x , cos- ) x , 


( 7 ) அடுக்குக் குறிச் சார்பும் மடக்கைச் சார்பும் ( Exponen 
tial and Logarithmic Functions ) 

y = " என்பது x ன் அடுக்குக் குறிச் சார்பு . y = log : x 
என்பது X ன் மடங்கைச் சார்பு . 
வேறு எடுத்துக்காட்டுகள் : y = a2 , y = 10 " ; 

log : ( x2 + 2x + 5 ) , y = 4 loga 3x . 
இயற்கணிதப் பகுதியில் ( Algebra ) இவை விரிவாகக் கூறப் 
பட்டுள்ளன . 


( 8 ) வட்டச் சார்புகளும் அதிபரவளைவுச் சார்புகளும் ( Circular 
and Hyperbolic Functions ) 

sin x , cos 3 , மற்றும் இவற்றின் அடிப்படையில் வரை 
யறுக்கப்பட்ட tan x முதலிய எல்லா திரிகோணத் விகிதங்களும் , 
( Trigonometric ratios ) வட்டச் சார்புகள் எனப்படும் . 


er + ex 


sin h x = 


, 


cos hx = " * 


sin hx 
tan h x == என்ற விகிதங்களும் , இவற்றின் 
cos h x 

இவற்றின் தலைகீழ் 
விகிதங்களான ( reciprocal ratios ) cosec h x , sec h x , cot h x 
என்பவையும் அதிபரவளைவுச் சார்புகள் எனப்படும் . 


( 9 ) மீள் சார்பு ( Periodic Functions ) 

x ன் எல்லா மதிப்புக்கும் f ( x + c ) = f ( x ) எனில் , f ( x ) 
ஒரு மீள் பார்வையாகும் . f ( x ) ன் காலம் ( Period ) 2 . 

எ - டு : sin x , cos x முதலிய எல்லா வட்டச் சார்புகளும் ; 
அவற்றின் காலம் 21 . 


138 


பொறியியற் கணக்கு 


மாதிரி 1 

f ( x ) = ( x + 1 ) ( 3x2 - 5 ) எனில் , f ( 1 ) , f ( 2 ) , f ( 0 ) , 
f ( -1 ) , f ( y ) , f ( x + 1 ) ஆகியவற்றைக் காண் . 

f ( x ) = ( x + 1 ) ( 3x2 - 5 ) . 
x = 1 என இ - , f ( 1 ) ( 1 + 1 ) ( 4-12 - 5 ) = - 4 . 
இதேபோல் , 

f ( 2 ) ( 2 + 1 ) ( 3 • 22 - 5 ) = 21 , 
f ( 0 ) = 1. ( - 5 ) = - 5 , 
f ( -1 ) = (-1 + 1 ) [ 3( -1)2-5] = 0 , 
f ( y ) ( y + 1 ) ( 3y2 - 5 ) , 
f ( x + 1 ) = [ [ x + 1 ) + 1 ] [ 3 ( x + 1 ) 2 

- 5 ] = ( x + 2 ) ( 3x2 + 6x - 2 ) . 


மாதிரி 2 

1 - x 
* ( x ) = log எனில் , 2 ¢ ( x ) = * 

1 + x 
காட்டு . 


( ** ) 


எனக் 


( 7 ) = log 


1-3 
1 + x 


1 


23 
1 + x2 


log 


2x 
1 + 32 

2x 
1 + x ? 


( 1 - x ) 2 
log 

( 1 + x ) 2 


1+ 


1- x 
= 2 log 


1 + x 


= 2 ( x ) . 


* ( + ) - 2 + ( x ), 


மாதிரி 3 

x + y3 - 2x2 - 3xy - 0 எனில் , x = 2 ஆக இருக்கும் 
போது y- ன் மதிப்பென்ன ? 
தரப்பட்ட சமன் பாட்டில் x = 2 என இட , 

23 + y3 - 2 • 22 - 3-2y = 0 
* y ( y2 - 6 ) = 0 
* y = 0 , + / 6 . 


சார்புகளும் எல்லைகளும் 


139 


பயிற்சி 5-1 . 


1. f ( x ) = x3 - 2x2 + 4 எனில் , f ( + 2 ) , f ( = 1 ) , f ( 0 ) 
ஆகியவற்றைக் காண் . 

2. f ( 1 , y ) = 2x2 - xy | y2 - x +1 எனில் , f ( 0 , 0 ) , 
f ( l , - 1 ) , f ( x , x ) , f ( y , x ) , f ( a , 0 ) + f ( 0 , a ) 

ஆகிய 
வற்றைக் காண் . 


3 , f ( x ) = tan x 


எனில் , f ( x + y ) = 

f ( x ) + f ( y ) 
= 

1 = f ( x ) f ( y ) 


எனக் காட்டு . 


4. f ( x ) = x + எனில் , f ( x ) = 1 (4 ) 


எனக் காட்டு . 


5. y = f ( x ) 


ax + b 

எனில் x = f ( y ) எனக் காட்டு . 
cx - a 


6. f ( x ) = loga x எனில் , 

f ( mnp ) = f ( m ) + f ( n ) + f ( p ) , 


1 ( m ) - 


= f ( m ) - f ( n ) , 


f ( x ) = qf ( x ) 
எனக் காட்டு 


7. f ( x ) = a * எனில் , 

f ( m + n + p ) = f ( m ) f ( n ) f ( p ) , 
f ( m --- n ) f ( m ) |f ( n ) , 
f [g ) 

= [ f ( x ) ] 
எனக் காட்டு . 
8. f ( x ) = a sin2 x + b cos4 x + c tan6 x + d எனில் ,, 

f ( x ) = f ( x + x ) = f ( r - x ) எனக் காட்டு . 
9. பின்வரும் ஒவ்வொன்றும் x- ன் ஒற்றைச் சார்பா , 
இரட்டைச் சார்பா , இரண்டும் அல்லாததா எனக் காண் . 

tanx 
( i ) x sin x , ( ii ) cosec2 x , ( ili ) 

( iv ) 
( v ) er + e - 1 , ( vi ) sia x + cos x . 


sec x 


140 


பொறியியற் கணக்கு 


10. பின்வருவனவற்றில் x- ஐ y- ன் சார்பாக எழுது . 
( i ) y = x4 , 

( ii ) y = 1 - Vx , 


( ili ) y = sin - 1 


. 


( iv ) y = a tan2 x , 


( v ) y = V2x - x2 , 


2x | 
( vi ) y = 

x -1 


11. மேற் கணக்கின் ஒவ்வொரு துணைப் பிரிவிலும் x- ன் 
ஒவ்வொரு மதிப்பிற்கும் y- க்கு எத்தனை மதிப்புக்கள் என்றும் , 
y- ன் 

ஒவ்வொரு மதிப்பிற்கும் x- க்கு எத்தனை மதிப்புக்கள் 
என்றும் எழுது . 


விடைகள் 5-1 


1. 4 , - 12 , 3 , 1 , 4 . 
2. 1 , 4 , 2x2 - x + 1 , 2y2 - xy + x2 - y + 1 , 

3a2 + 2 .. 


9. ( i ) இரட்டை , ( il ) இரட்டை ( iii ) ஒற்றை 
( iv ) ஒற்றை , ( v ) இரட்டை 

( 7 ) இரட்டை ( vi ) இரண்டு மற்றது .. 
10. ( i ) x = 4y , 

( iii ) x = ( y - 1 ) 2 , 

x 
( iii ) x = 3 sin y , 

( iv ) x = tan - 1 


V 


** 


( v ) x = 1 + 01 - y3 , ( vi ) x = 
1 , 

y 

y - 4 
11. ( i ) 1 , 4 

( ii ) 2 , 1 
( iii ) எண்ணிலி , 1 ( iv ) 1 , எண்ணிலி 
( v ) 2 , 2 

( vi ) 1 , 1 . 


5.4 எல்லைகள் ( Limite ) 

மாறியின் எல்லை . x என்ற ஒரு மாறி , ஒரு குறிப்பிட்ட 
விதிப்படி , எண்ணற்ற மதிப்புக்களை ஒன்றன்பின் ஒன்றாக 
அடைவதாகக் கொள்வோம் . a ஒரு குறிப்பிட்ட எண்ணாகவும் , 
E : ஏதேனும் ஒரு மிகச் சிறிய மிகையெண்ணாகவும் இருக்கட்டும் . 
x , a இரண்டுக்குமான தனி மாறுபாட்டை | x - a | எனக் 
குறிப்போம் . 


சார்புகளும் எல்லைகளும் 


141 


& எவ்வளவு சிறியதாயினும் , | x - a | < < ஆக இருக்கு 
மாறு x ன் மதிப்பு ஐ நெருங்கி வரக்கூடுமெனில் , x என்பது 
a வை எல்லை மதிப்பாக அடைகிறது என்கிறோம் . இதை , x > a , 
அல்லது , எல்லை x = a அல்லது , limit x = a அல்லது , 
• Lt x = a எனக் குறிப்போம் . 


. 


சார்பின் எல்லை y = ( A ) * என்ற சார்பைக் காண்போம் : 
x மிகை எனவும் எண்ணிலிக்கு ( 0 ) வளர்ந்து கொண்டே வருவ 
தாயும் கொள்வோம் . x ஐப் போதுமான அளவுக்குப் பெரிய 
தாகக் கொண்டு , ( ) * ஐ , அதாவது y ஐ , பூச்சியத்திற்குத் தேவை 
யான நெருக்கத்தில் கொண்டு வரலாம் . எனவே , y + 0. x ன் 
மாற்றத்தையும் சேர்த்துச் சொன்னால் , x , - ஐ நெருங்கும் 
எல்லையில் , y நெருங்கும் எல்லை 0 எனக் குறிப்பிடவேண்டும் . 
இதற்கான குறியீடுகள் : 


எல்லை y = 0 அல்லது , limit y = 0 அல்லது , Lt y = 0 . 

x - 


பொதுவாக , y = f { x ) என்ற சார்பில் , x ன் மதிப்புக்களுக்குத் 
தகுந்த நன் மதிப்புக்களைக் காணலாம் . x , ஒரு குறிப்பிட்ட 
a என்ற எண்ணை 

எல்லை மதிப்பாக அடையும் பொழுது , 
1 வேறொரு 1 என்ற மதிப்பை நெருங்கி வரக்கூடும் . அப்பொழுது , 
y ஒரு எல்லை மதிப்பை அடைகிறது என்றும் , அவ்வெல்லை 
1 என்றும் கூறுவோம் . 


இதைப் பின்வருமாறு வரையறுக்கலாம் : 

3 என்ற மிகையெண் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் , 
| x - a | 8 என இருக்கும் பொழுது , I f ( x ) -1 | < s 
என இருக்குமாறு சி என்ற ஒரு மிகையெண்ணை அதற்கேற்ப நாம் 
காணமுடியும் என்பதே , a வை X எல்லையாக அடையும் பொழுது , 
1 ஐ f ( x ) எல்லையாக அடைவதற்குத் தேவையானதும் போது 
மானதும் ( Necessary and sufficient ) ஆன நிபந்தனை ஆகும் . 


மாதிரி 4 . 
வரையறையைப் பயன்படுத்தி 

Lt ( 2 x + 1 ) = 7 

x > 3 . 
எனக் காட்டு . 


& என்பது கொடுக்கப்பட்ட எவ்வளவு மிகச்சிறிய எண்ணாக 
வும் இருக்கட்டும் . | x - 3 | < d என இருக்கும்பொழுது 


142 


- பொறியியற் கணக்கு 


| ( 2x + 1 ) -7 | < < என இருக்குமாறு ஒரு 8 வை நாம் 
கண்டுபிடித்தாக வேண்டும் . 

| ( 2x + 1 ) -71 < s 
என்பதிலிருந்து கிடைப்பது 

| * -3 | < ; . 


8 = ) எனக் கொண்டால் வரையறைப்படித் தேவையான 
நிபந்தனை நிறைவேற்றப்பட்டுவிடுகிறது . எனவே , 

LI ( 2 x + 1 ) = 7 . 
5 + 3 


5.5 இந்த முறையில் எல்லைகளைக் காண்பது எப்பொழுதும் 
எளிதல்ல ; வேறு வழிகளை 

அடுத்துவரும் மாதிரிகளில் 
விளக்குவோம் . அவற்றில் பின்வரும் 

அவற்றில் பின்வரும் தேற்றங்களும் பயன் 
படுத்தப்படும் : 


தேற்றங்கள் 


LI 


Lt 


f ( x ) = d , 


( x ) = . எனில் 


Lt 


1 . 


x - a [ f ( x ) = * [ x ] ] = d = 6 


Lt 


2 . 


[ f ( x ) . 4 ( x ) ] = ds 


Lt f ( x ) 
x - a ( x ) 


d 


3 
. 


( E + 0 ) 


/ 


Lt 


4 . 


x - a f [ * ( x ) ] = f ( B ) . 


மாதிரி 5 . 


மதிப்பைக் காண் : 


Lt 
x - 2 [ x2 - 3x +1 ] . 


தேற்றம் 1 ஐப் பயன்படுத்த , 


x - 2 [ x - 3x +1 ] = 


Lt 
x - 2 


Lt 
x - 2 


3x + 


Lt 
x - 2 

1 . 


சார்புகளும் எல்லைகளும் 


தேற்றம் 2 ஐப் பயன்படுத்த , இது 

Lt 

L 
3 

4 
x 2 x - 2 

x - 2x + x - 2 
= 2 x 2-3 x 2 + 1 = -1 . 


மாதிரி 6 . 


மதிப்பைக் காண் : 


Lt as 
x - 1 


-1 . 


1 


Lt 


Lt 


இதில் 


( x3 – x + x - 1 ) = 0 , 


( x - 1 ) = 0 . 


8 


0 
எனவே , கோவை என்ற வடிவத்தைப் பெறுகிறது . 

. 
தேரா வடிவம் ( Indeterminate form ) எனப்படும் . கோவைக்கு 
எந்த 

மதிப்பையும் இவ் வடிவம் தெளிவாக்குவதில்லை . 
இச் சமயத்தில் தேற்றம் 3 ஆல் பயனில்லை . பகுதியையும் 
விகுதியையும் காரணிப்படுத்த , 
x3 - * 2 + x - 1 ( x - 1 ) ( x2 + 1 ) 

( x - 1 ) ( x + ] ) 


Lt. 

f ( x ) என்பதன் வரையறையில் , x , a வை நெருங்கி 
வருமே தவிர , x = a என்று ஆவதில்லை . அ - து , x - a + 0 . 
அதேபோல் , இங்கு x - 1 # 0 . எனவே , பகுதியிலும் 
விகுதியிலும் ( x - 1 ) என்ற காரணியை அடிக்கலாம் . அவ்வாறு 
அடிக்க , 


Lt 


Lt 


x2 +1 


x3 - x2 + x - 1 

* 2 -1 


ப 


2 
= 1 . 

1 
2 


x +1 


வேறுமுறை : x = 1 + h என இடு . x – 1 எனில் h – 0 . 


Lt 
எனவே , -1 


x3 – x2 + x - 1 

x2-1 


Lt 
h - 0 


( 1 + h] 3 - ( 1 + h )2 + ( I + h ) - 1 

( 1 + h ) 2 - 1 
2h + 2h2 + hs Lt h ( 2 + 2h + h2 ) 

2h + he h - 0 h ( 2 + h ) 


Lt 
h - 0 


144 


பொறியியற் கணக்கு 


h40 என்பதால் , h ஆல் பகுதியையும் விகுதியையும் வகுக்க , 


Lt 


= h - 0 


2 + 2h + hy 

2 + h 


+ 2 = 


= 1 . 


மாதிரி 7 . 

Lt ax2 + bx + c 
மதிப்பைக் காண் : x - o a x2 + b x + c 

+ c . 
1 

எனப் பிரதியிடு . x + 0 எனில் , y - + 0 . எனவே , 
y 

b 
Lt ax2 + bx + c 

Lt ya y 
x + o a x2 + b x + c 

y - 0 a b 

+ c 


+ 


+ C 


+ 


ye 


y 


Lt a + by + cy2 
y - 0 a + b y + c y2 


( y # 0 


- 


* 


5-6 சில செயல்முறை விதிகள் ( Working rules ) 

மேற்கண்ட மாதிரிகளிலிருந்து பின்வரும் செய்முறை 
விதிகளை உய்த்துணரலாம் . 

x --a என்ற நிலையில் ஒரு சார்பின் எல்லையைக் காண 
வேண்டுமெனக் கொள்வோம் . 


( i ) சார்பின் பகுதி , விகுதி ஆகிய இரண்டில் ஒன்றேனும் 
பூச்சிய மதிப்பைப் பெறவில்லையெனில் , நேரடியாக x = a என 
ட்டு , எல்லை மதிப்பைக் காணலாம் . அப்பொழுது , k + 0 , 
k 

0 
எனில் , 
0 

k = 0 என்பதை நினைவில் நிறுத்தவும் . 


( ii ) சார்பின் பகுதி , 

விகுதி 

இரண்டும் 0 வடிவம் 
பெறுவதானால் , பகுதி , விகுதி இரண்டையும் காரணிப்படுத்தி , 
( x - a ) " என்ற பொதுக்காரணிகளை அடிக்கவும் ; பிறகு x = a 
என இடவும் . அல்லது , x = a + h என இடுக . அப்பொழுது 
h +0 . பகுதியிலும் விகுதியிலும் h " என்ற பொதுக்காரணிகளை 
அடித்து , பிறகு h = 0 என இடுக . 


1 
( iii ) x- 0 எனில் x = என இடுக . அப்பொழுது y + 0 . 


, 


சார்புகளும் எல்லைகளும் 


145 


5-7 சில நியம எல்லைகள் ( Standard Limits ) 

1. ஓர் இயல் முறை எல்லை ( An Algebraic limit ) : எந்த 
வொரு விகிதமுறு எண்ணாக n இருப்பினும் 


xma 


at 

= nar - 1 . 
x - a 


நிறுவல் 

பிரிவு ( i ) : n ஒரு முழு வெண்ணாக இருக்கட்டும் . 
x = a + h என இட , 


ar ( a + h ) " - a ( a + h ) " - " 
x - a (a + h ) - a 

h 
ஈருறுப்புத் தேற்றத்தைப் பயன்படுத்தித் தொகுதியை 
விரிக்க , இது 


n ( n - 1 ) 
a + n al- 1 h + 

at- 2 h2 + ....... + h " - 
2 ! 

h 


= nal - 1 + 

n ( n - 1 ) 
n 

all - 2 h + ...... + h "-1 , ( h + 0 ) . 
2 ! 


x - a எனில் h -- 0. இவ் வெல்லையில் , முதலுறுப்பைத் 
தவிர மற்ற உறுப்புகள் அனைத்தும் மறைகின்றன . எனவே , 


ar 


Lt 


LE 
x - a 


{ na " 


nall - 1 + 


n ( n - 1 ) 

an - 26 
21 


h + 0 


+ ...... + ht - 1 


- }} 


= nat - 1 . 


பிரிவு ( ii ) : 


n ஒரு விகிதமுறு மிகை எண் என வை . 


p 
n = ; p , q 

9 
x = yg , a = bg 


மிகை முழு வெண்கள் எனக் கொள் . 
வை . x + a எனில் y + b1 , அ - து , 


என 


xpla 


aPlq 


( ya ) Plq - ( br ) ply 


- 


II 


x " a 
x - a 
10 


yP - டி 
ya - ba 


- 


y4 - be 


bg ; 


146 


பொறியியற் கணக்கு 


Lt 


Lt 


Lt yp - bP 

ba 


y + b_y -- bg 


x > b 


[ = "/;-) 
- [ 4 = 3 ] / [, = ) 


( p bp - 1 ) | [ q bg - 1 ) , பிரிவு ( i ) - லிருந்து . 


- (e ( ) ---- 


. 


பிரிவு ( iii ) : n ஒரு குறை மெய்யெண்ணாக இருக்கட்டும் 

m , m ஒரு மிகை முழு வெண் அல்லது மிகை 
பின்னம் என வை . 


nn = 


* 


x - m 


a - m 


- 


an 


-- 


xº 
xman ( x 
( x - a ) 

1 
xm am 


xm 


an 


3 


Lt 


L. ( - * - ) 


x 


ஏ 


1 

1 
am x > a xm 


Lt 
xa 


x -a 


1 1 

• m am - 1 , 
am am 


பிரிவுகள் 


( i ) , 


( li ) ன் படி . 


- marm - 1 


= nai - 1 . 


இவ்வாறு , n- ன் எல்லா விகிதமுறு மதிப்புக்கும் 
Lt 

ar 

= nall - 1 . 


| 


சார்புகளும் எல்லைகளும் 


147 


2. ஒரு கோணவிகித எல்லை ( A trigonometric limit ) 

8 ஆரையனில் அளக்கப்பட்டதெனில் , 
Lt sin 8 
8-0 8 

. 


நிறுவல் 

படத்தில் AOB ஒரு வட்டக் கோணப் பகுதி . 0 வட்ட 
மையம் , ABB = 6 ஆரையன்கள் , ஆரம் = 1 . ஆரம் OB- ன் 
தொடர்ச்சியும் A- ல் வில்லுக்கு வரைந்த AT என்ற தொடு 
கோடும் வெட்டுமிடம் T. 


B 


A 


படம் 1 


படத்தில் , பரப்பில் AAOB < கோணப் பகுதி AOB < AAOT 


1 


. 


2 


OA - OB sin AdB < , oA . Abr < , oA AT 
அ - து , } r sin a < }/** < } / * can e . 
res 


1 
2 


sin 8 என்ற மிகையெண்ணால் வகுக்க , 


1 < 


P 
sine 


1 
cos 8 


sing 


1 > 


> cos . 


8 


148 


பொறியியற் கணக்கு 


sin 6 

என்பது 1 - க்கும் cos 8 - க்கும் இடைப்பட்டிருக் 

8 
கிறது . – 0 என்ற எல்லையில் , cos - + 1. எனவே , அவ் 

sins 
வெல்லையில் , 

- + 1 . 
8 

Lt sins 
அ - து , 

+0 


8 


= 1 . 


3. அடுக்குக்குறி எல்லை ( Exponential Limit ) 
Lt 

1 + என்பது ஒரு குறிப்பிட்ட விகிதமுறு 
எண்ணின் எல்லைவடிவம் . அது e என்று குறிக்கப்படும் . 
* அடுக்குக்குறித் தேற்றம் என்ற கூறில் இது விரிவாகக் கூறப் 
பட்டுள்ளது . 


. 


மாதிரி 8 
Lt Vx - Va 

என்பதன் மதிப்பைக் காண் . 
x - a / x2 - X / a2 


, 


* 


3 


Lt 


Lt 
x - d 


/ x - Va 
T / x2 - 


[ 


11 


Ta2 


3 


3 


Lt 


:) 


Lt 


1 


1 


1 


2 


1 


) 


3 


மாதிரி 9 : 


Lt 


மதிப்பைக் காண் 


. 


tan x 
-- ( x ஆரையனில் ) 
X 


Lt 


Lt tan x 
x - 0 

* 


x + 0 


(** * ) 


சார்புகளும் எல்லைகளும் 


149 


Lt sin x 


Lt 


x > 0 sec x 


= 1 x 1 = 1 . 


மாதிரி 10 : 


Lt 


மதிப்பைக் காண் : 


1- sin x | 


* 7 (x - 1 ) 


* | 


2 = y என இட , தேவையான எல்லை 


Lt 1- sia 

+ 
y + 0 

2 
ya 


Lt 1 


COS Y 


Lt 2 sin2 

y 
2 


y + 0 


y2 


14 ( 1 ( " ) ) 

[ 


sin ) 


| 


y 
Lt sin 

2 
y 
2 

y 
2 


> 0 


1. 1 = 1 


பயிற்சி 5-2 


மதிப்பைக்காண் : 

Lt 5x3 + 6x +2 
1 . 

x70 3x2 + 4 


2 
. 


Lt 
* 70 


5x2 + 6x +2 

3x4 + 4 


150 


பொறியியற் கணக்கு 


Lt 


3 . 


ar + b 
cx? + d 


Lt 


4 . 


x3 + 2x2 - 14x - 3 

x2 - X - 6 


X + 3 


5 . 


Lt 
x + 1 


1 + 3x - 5x2 + x8 

2 – 3x3 + x4 


6 . 


Lt 
x + 2 


x3 - 8 
X 

- 2 


a 5 


7 . 


Lt 
xa 


x 5 
X8 


Lt 
x → a 


Vă - va 


8 . 


x2 


a2 


Lt 


( 1 + x )5 - 1 


9 . 


x = 0 


10 . 


Lt 
x 0 


( 1 + x ) 4 - 1 
( 1 + x ) 2 = 1 


Lt 
x = 0 


vi + x - WX 


11 . 


X 


Lt 


1 


12 . 


v1 + x - x 
( 2x + 1) (3x – 4 ) 
( x + 1) ( x - 2) 


13 . 


Lt 


1 + 2 + 3 + ... + n 


14 . 


n2 


1 


1 1 
+ + 
9 

+ ... + 
27 


3 


3 % 


16 . 


Lt 
x0 


1 – V1 - * 


17 . 


V30 – * -- Vx + a 


x → a 


சார்புகளும் எல்லைகளும் 


151 


18 . 


Lt 
* + 2 


x2 - 4 
7x + 2-3x – 2 


19 . 


Lt 
x > 0 


V1 – x2 - V1 + x2 

x2 


20 . 


Lt sin mo 
0-0 sin ne 


Lt 


sin po 
80 tar qe 


21 . 


Lt 


22 . 


1 - cosa 

0 


23 . 


Lt 1 - cos mi 
0 ~ 0 1- cos në 


24 . 


Lt 
X 1 


1 + cos RX 
tan2 ax 


25 . 


Lt 
x 0 


cosec * - cotx 

X 


Lt 


26 . 


x ( cosec x + 2 cosec 2x ) 


27 . 


Lt 

a ( sec x — tan x ) 


Lt 


28 . 


x = 0 


tan x - sin x 

x3 


Lt 


29 . 


sec X - cosec x 
tan x - cot x 


2 


30 . 


Lt 
x + 0 


sin - 1 x 

x 


31 . 


Lt sins x 
x > 0 sin x - tan x 


152 


பொறியியற் கணக்கு 


32 . 


sin e sin 28 
8 + 0 1 


1- cos 8 


sio ( x - 2 ) 


33 . 


Lt 

cL 


3 
x 


dd 


கவனிக்க : வேறு எல்லைக்கணக்கு மாதிரிகளுக்கும் பயிற்சி 
வினாக்களுக்கும் , இதே நூலில் இயற்கணிதப் பகுதியில் 2 , 3 , 4 
அத்தியாயங்களின் கீழ்க் காண்க . 


விடைகள் 5-2 


1. " 


4. 5 


5. * 


2. " 

502 
7 . 

3 


6. 12 


8 
. 


3 


9. 5 


10. 2 


3. 0 

- 
8 

4 
13. 6 
1 


11. 1 


12. . 


14. 


15. 1 


16 . 


* 


17 . 


18. - 8 


19 . 


V2a 


n 


m2 


20 . 


21 . 


49 
P 


22. 0 


23 . 


24. 1 


m 


1 


25. , 


26. 2 


27. 0 


28. ) 


29 . 


42 


30. 11 


31. -2 32. 4 


33 . 


2 
3Va 


5.8 தொடர்ச்சியான சார்பும் தொடர்ச்சியற்ற சார்பும் 

( Continuous and Discontinuous Functions ) 
f ( x ) என்ற சார்பு , x = a என்ற புள்ளியில் x- ன் தொடர்ச்சி 
யான ஒரு சார்பாக இருப்பதற்குத் தேைையான நிபந்தனைகள் 
பின்வருமாறு : 
( i ) f ( s ) முடிவுள்ளதாக ( finite ) வரையறுக்கப்பட்டு 

இருத்தல் ; 

எல்லை 
( ii ) 

f ( x ) முடிவுள்ளதாக இருத்தல் ; 


எல்லை 


( iii ) 


f ( s ) = f ( a ) என இருத்தல் . 


சார்புகளும் எல்லைகளும் 


153 


எடுத்துக்காட்டாக , f ( x ) = 3x + 4 என்ற சார்பு , x = | 
என்ற புள்ளியில் x- ன் தொடர்ச்சியான ஒரு சார்பு . ஏனெனில் , 


f ( 1 ) = 7 ; 


எல்லை 

f ( x ) = 7 ; 


எல்லை 


மேலும் , 


x + 1 f ( x ) = f ( I ) . 

. 


இம் மூன்று நிபந்தனைகளில் ஏதேனும் ஒன்று பொய்த்து 
விட்டாலும் , சார்பு அப் புள்ளியில் தொடர்ச்சியற்றதாகிவிடும் . 


5.9 தொடர்ச்சியறும் வகைகள் 

1. புள்ளியில் தொடர்ச்சி அறுதல் ( Point discontinuity ) ; 
y = f ( x ) என்ற சார்பு , = 1 என்ற புள்ளியில் வரையறுக்கப் 
படாததாகவும் , ஆனால் எல்லை f ( x ) என்பது ஒரு முடிவுள்ள 


X * a 


எல்லையாக வருவதாகவும் இருக்கட்டும் . x = a என்ற புள்ளி 
யில் நிபந்தனை ( i ) நிறைவுப்படுத்தப்படாததால் , அங்குச் சார்பு 
தொடர்ச்சியற்றதாகி விடுகிறது . சார்பின் வரைபடம் ( graph : 
நம் கண்களுக்குத் தொடர்ச்சியான ஒரு கோடாகத் தெரியலாம் . 
ஆனால் , அக் கோட்டில் x = a என்பதற்கான ஒற்றைப் புள்ளி 
காணப்படாது . அப் புள்ளியில் கோடு அறுந்து இருக்கும் . 


x = a என்ற புள்ளியில் f ( x )- ன் மதிப்பு முடிவுள்ளதாக 

எல்லை 
வரையறுக்கப்பட்டே இருந்தும் அது f ( x ) - ன் மதிப்பி 

x > a 
லிருந்து மாறுபட்டதாக இருப்பினும் , நிபந்தனை ( iii ) நிறைவு 
படுத்தப்படாததால் , அப் புள்ளியில் சார்பு தொடர்பறுந்ததாகி 
விடுகிறது . 


எடுத்துக்காட்டு 


x3 


f ( x ) = 


11 x --- 15 
x - 3 


என்ற சார்பு x = 3 என்ற புள்ளியில் வரையறுக்கப்படாதது . 
அப் புள்ளியில் பகுதி , விகுதி இரண்டும் பூச்சியமாகிவிடும் . 
அதே நேரத்தில் , 


154 


பொறியியற் கணக்கு 


எல்லை 


x +3 f ( x ) 


எல்லை ( x - 3 ) ( x2 + 2x - 5 ) 

x - 3 


எல்லை 
x -3 


( x2 + 2x - 5 ) = 3 


ஆனால் , x + 3 எனில் , f ( x ) 


( x - 3 ) ( x2 + 2x - 5 ) 

x- 3 


= x2 + 2x - 5 . 


- 


( 3,151 


x = 3 


2 


( -1 , -ெ 


படம் 2 


எனவே , x + 3 எனில் இது ஒரு , பரவளையம் , x = 3 
என்பது இதற்கு ஒரு தொடர்பறுக்கும் புள்ளி ( Point of discop 
inuity ) . 


சார்புகளும் எல்லைகளும் 


155 


x3 


x2 


f ( x ) 


11x + 15 
3 

, X + 3 


= 


= 3 


3 , x 
என்று வரையறை செய்யப்பட்ட f ( x ) , x = 3 என்ற புள்ளியிலும் 
தொடர்ந்த சார்பாக இருப்பதைக் காண்க . 


2. முடிவுள்ள தாவல்கள் ( Finite Jumps ) 

f ( x ) என்ற ஒரு சார்புக்கு , x = a என்ற புள்ளியின் இடப் 
பக்கத்திலிருந்து அப் புள்ளியை அணுகிக் கண்ட எல்லையை 
எல்லை 

f ( x ) எனவும் , வலப்புறத்திலிருந்து அப் புள்ளியை 


1 


அணுகிக் கண்ட எல்லையை 

எல்லை 
x + a + f ( x ) எனவும் குறிப்போம் . 

. 
இவை இரண்டும் முடிவுள்ளவையாக இருக்கலாம் ; ஆயின் 
இவை சமமாக இல்லை எனில் , அதாவது , 
எல்லை 

எல்லை 
* --a 

+ f ( x ) 


எனில் , அச் சார்பு x = a என்ற புள்ளியில் தொடர்ச்சி 
யற்றதாகிவிடும் . 


3 


172 
-1 


படம் 3 


எடுத்துக்காட்டு 1 : 


* 


x , 0 x - 


2 ) 


156 


பொறியியற் கணக்கு 


--1 , " < x < * 


என்ற சார்புக்கு 


| 


2 


தாடர்பறு புள்ளி 


எடுத்துக்காட்டு 2 : 

մ தபால் உறையின் அஞ்சல் கட்டணம் , அதன் 
எடையின் ஒரு தொடர்ச்சியிலாச் சார்பு 


9 


-- 


0 


X 


b 


a 


C 


படம் 4 


எடை = a , b , c , ... கிராம்கள் என்பவை , கட்டணத்தின் 
தொடர்ச்சியறுக்கும் புள்ளிகள் . 


3. முடிவிலாத் தொடர்ச்சியின்மை ( Intinite discontinuitics ) 

x - + a எனில் f ( x ) - ன் மதிப்பு முடிவின்றி வளர்ந்து 
கொண்டே போனால் , x = a என்ற புள்ளியில் f ( x ) முடிவிலாத் 
தொடர்ச்சியின்மையைப் பெற்றிருக்கிறது என்போம் . 


எடுத்துக்காட்டு -1 : 

f ( x ) taux ; 
தொடர்ச்சியறு புள்ளிகள் 

37 

5N 
+ 
2 


2 


2 


சார்புகளும் எல்லைகளும் 


157 


எடுத்துக்காட்டு 2 : 

1 
y : 

M 
தொடர்ச்சியறு புள்ளி : 


| 


1 


ப 


NE 


I 


ப 


s 


4 


படம் 5 


L 


158 


பொறியியற் கணக்கு 


5.10 சில தேற்றங்கள் 

சில பயனுள்ள தேற்றங்கள் பின் வருமாறு : 

1. u ( x ) , v ( x ) என்ற இரண்டும் x = ) என்ற புள்ளி x- ன் 
தொடர்ச்சியான சார்புகள் எனில் , u ( x ) . v ( x ) , u ( x ) + y ( x ) 
ஆகியவையும் x = a என்ற புள்ளியில் தொடர்ச்சியானவையே ; 
v ( a ) = 0 எனில் u ( x )/ v ( x ) என்பதும் x = a என்ற புள்ளியில் 
தொடர்ச்சியானதே . 


2. பல்லுறுப்புக் கோவைகள் x- ன் எல்லா மதிப்புக்கும் 
தொடர்ச்சியானவை . 


3. விகிதமுறு பின்னங்கள் , பகுதி பூச்சியமாகும் புள்ளி 
களைத் தவிர மற்ற எல்லா x- மதிப்புகளுக்கும் தொடர்ச்சி 


யானவை . 


4. ஒரு தொடர்ச்சியான 

சார்பு , ஒரு 

மதிப்பிலிருந்து 
இன்னொரு மதிப்பை அடைவதானால் , அவ்விரு மதிப்புகளுக்கும் 

டைப்பட்ட ஒவ்வொரு மதிப்பையும் ஒரு முறையேனும் 
ஏற்றிருக்கும் . 


5 . ஒரு தொடர்ச்சியான சார்பு குறிமாறினால் அது பூச்சிய 
மதிப்பை இடையில் ஒரு முறையேனும் 

அடைந்திருக்க 
வேண்டும் . 


பயிற்சி 5-3 


தொடர்ச்சியறுக்கும் புள்ளிகளைக் காண்க : 

x2 +1 
1 . 
x2-9 

2x -3 
2 . 

4x2 + 4x + | 


3 
. 


X 
x3 + 4x2 + 3x 


4. cos x 


5. cosec X 


6. sec x tan * 


சார்புகளும் எல்லைகளும் 


159 , 


7. f ( x ) = sin x , * < x < 0 

= cos x , 0 < x < * 
8. தூரத்தைப் பொறுத்த பஸ் கட்டணம் . 


விடைகள் 5-3 


1 . 


x = + 3 


2. x = - ; 
3. * = 0 
4. கிடையாது . 
5. x = n m 


6. x = ( 2n + 1 ) ; , 1 முழுவெண் . 


7. x = 0 
8. கட்டணம் மாறும் நிலைகள் . 


6. வகையிடுதல் 

( Differentiation ) 


* 6.1 வரையறை 

y = f ( x ) என்பது x- ன் ஒரு தொடர்ச்சியான சார்பு எனக் 
கொள்வோம் . 4x என்பது x- ல் ஏதோ ஒரு சிறு கூடுதல் 
( increment ) எனவும் , Ay அதற்கேற்ப y- ல் ஏற்படும் ஒரு 
கூடுதல் எனவும் கொள்வோம் . x பூச்சியத்தை நெருங்கினால் 

Ay 
Ay- யும் பூச்சியத்தை நெருங்கும் . ஆயின் , என்பதன் 
எல்லை ஒரு முடிவுள்ள மதிப்பாக இருக்கலாம் . அவ்வாறு , 
எல்லை Ay என்பது ஒரு முடிவுள்ள எல்லை எனில் , அதை , 
Ax > 0 Ax 

dy 
x ஐக் குறித்த y- ன் வகைக்கெழு என்கிறோம் ; 

என்று 

dx 
குறிக்கிறோம் . 


இனி , y- ன் புதிய மதிப்பு f ( x + Ax ) , பழைய மதிப்பு f ( x ) 
என்பதால் , y- ல் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு 

ay = f ( x + Ax ) -f ( x ). 


dy 
dx 


எனவே , 


f ( x + Ax) - f ( x ) . 


Lt 
Ax > 0 


11 


* 


உலகின் மிகச் சிறந்த கணிதமேதைகளில் நியூட்டன் 
( Sir Isaac Newton , 1642 - 1727 ) ஒருவர் . இவர் 1665 - ல் 
வகையீட்டு நுண்கணிதத்தைக் ( Differential Calculus ) கண்டு 
பிடித்தார் . ( வகையிடுதலை , இவர் , Direct method of fluxions 
எனக் 

குறிப்பிட்டார் . ) ஈருறுப்புத் தேற்றத்தையும் இதே 
ஆண்டில் கண்டார் . 


வகையிடுதல் 


161 


எனவே , 


dy 
dx 


Lt 
Ax + 0 


f ( x + Ax) - f (x ) 
Lit f (x + h) = f ( x ) 


dy 
இதையே , 

dx 

h > 0 
என்றும் குறிக்கலாம் . 


2 க்கு வேறு குறியீடுகள் : y ( % ) , Dy , I ( x ), 4 ( x ) 


என்பன . 


x = x ) என்ற புள்ளியில் y = f ( x ) என்ற தொடர்ச்ர்பின் 
x- ஐக் குறித்த வகைக் கெழு 
dy 

Lt f ( 30 + h ) - f ( x ) ) 
dx x = xo 

h 
என வரையறுக்கப்படும் . 


6 • 2 முதற்கொள்கையிலிருந்து வகையிடல் ( Differentiati on 

from first principles ) 

வரையறையை மட்டுமே பயன்படுத்திச் சார்புகளின் வகைக் 
கெழுவைக் காண்பதை , முதற்கொள்கையிலிருந்து வகையிடல் 
என்போம் . 

முதற்கொள்கையிலிருந்து x ஐக் குறித்து வகையிட்டுப் 
பின் வரும் நியம விளைவுகளை ( Standard results ) முதலில் 
நிறுவுவோம் . 


6.3 வகையிடலின் சில நியமவிளைவுகள் 

dx 
1 . 

d 


= nxt - 1 


2. A. ( e ) 


e 


1 


3 . 


d 
dx 


( logex ) 


== 


4 . 


d 
dx 


( sin x ) 


COS X 


1 


5 . 


d 

( cos x ) 


= - sin x 


dx 


11 


162 


பொறியியற் கணக்கு 


6 . 


d 
dx 

( tan x ) 


= .sec2 x 


7 . 


d 

( cosec x ) 
dx 


- 


cosec x cot x 


* 


8 
. 


d 
dx 

( sec x ) 


= sec * tan x 


9 . 


d 

(cot x ) 
dx 


- 


cosec2 x 


1. y 


நிறுவல் : 

y 

= x " = f ( x) என வை . எனவே , 
dy Lt f ( x + Ax) -f ( x) = 

Lt ( x + / x ) " - " 
dx Ax > 0 

Ax0 
x + Ax = z என இட , Ax > 0 என்னும் பொழுது , z > x . 

- 
எனவே இந்த எல்லை 


Lt Z " 


x ^ 


nxr - 1 . 


இவ்வாறு , 


d 


= nx - 1 . 


dx (xn ) 


2. y = e = f ( x ) என வை . 

dy Lt f ( x + Ax) - 1 ( x ) 
dx 

Ax0 


(x + 4 


x + Ax 


Lt 
Ax + 0 


X 
e 


* 
e 


Lt 
Ax + 0 


Ax 
( e 


1 ) 


1 


ear 


-- 


Lt 
Ax + 0 


11 


2 


Ax 


i 


வகையிடுதல் 


163 


:: 


1 


இனி, 


Lt 

e 
Ax > 0 


AX 


--- [ 


1 

Дх 
( 1 + AX )) 


-1 


AX 


Lt 1 + AX - 1 
Ax0 

AX 


= 1 . 


dy 


11 


er . 1 . 


dx 


d 


dx ( e " ) = er . 


3 
. 


y = loge * -f ( x ) 6 of 60 
dy Lt f ( x + h ) -f ( x ) 
dx h - 0 

h 
Lt log ( x + h ) - log x 
h 0 

ih 


* + h 


log 


Lt 
h → 0 


h 


hino [ilos ( 1 + ) ] 

( 1+ )* 


x 


Lt 


= 


1 
x h → 0 


log 


= n 6T GUT OL , 
h 


ay - 1. 103 ( 1+ ) " 

loge = 


1 


1 


• 1 


164 


பொறியியற் கணக்கு 


எனவே ,, 

d 


dx ( loge x ) 


II mix 


4 . 


y = sio x = f ( x ) ST 60 6001 . 
dy Lt f (x + h ) - f ( x ) 
dx h → 0 

h 


Lt 
h = 0 


sin ( x + h ) - sin x 

h 


Lt 
h → 0 


h 


2009 (x+ 2) sinj 
- ( 3) 
- O cos ( x + 4 . 

1 


h 
sin 

2 
h 
2 


h 
sin 


Lt 
h → 0 


h 
2 


= ( cos x ) . 1 


= COS X. 


d ( sin x ) = cos x 


5. y = COS X = f ( x ) என வை . 

dy 

Lt f (x + h ) -f ( x ) 
dx h → 0 

h 


x 1 


Lt cos ( x + h ) - COS X 
ho 

h 


1 


- 2 sin 


X + 


hu 
sin 

2 


h → 0 


k 


வகையிடுதல் 


165 


h 
2 


---( * ) 7 


h 
sin 
Lt 2 
h → 0 h 

2 


( sin x ) . 1 


d 

( cosx ) 
dx 


- sin x . 


6 . 


y = tan x = f ( x ) 6T 60 6061. 
dy Lt f ( x + h ) -f ( x ) 
dx h0 

h 


( f ) 


Lt 
h → 0 


tan ( x + h ) - tan x 

h 


sin x 


sin ! ( x + h ) 
cos ( x + h ) 

h 


Lt 
h → 0 


COS X 


Lt sin ( x + h ) cos x - cos ( x + h ) sin * 
ho 

h cos ( x + h ) cos x 


Lt 

sin h 
h → 0 h cos ( x . + h ) cos x 
1 Lt sin h 

1 
cos x ho h h → 0 cos ( x + h ) 


1 


1 


11 


1 


sec ? x . 


COS X 


COS X 


இவ்வாறு , 
d 

( tan x ) 


- sec x . 


dx 


166 


பொறியியற் கணக்கு 


7 . 


= cosec x = f ( x ) stof , 
dy 

Lt f ( x + h ) – f ( x ) 
dx ho 

h 


Lt 


cosec ( x + h ) -- cosec x 

h 


1 


1 
sin ( x + h ) 

h 


Lt 
h - 0 


S10 X 


Lt sin x - sin ( x + h ) 
h -Ohsin ( x + h ) sin x 


- 2 cos 


X + 

2 


k 
sin 

2 


= 


1 
sin x 


Lt 
ho 


h sin ( x + h ) 


X + 
1 Lt 

2 
sin x h - h sin ( x + h ) 


11 1 


Lt 
ho 


h 
sin 

2 
h 
2 


1 
sin x 


1 


COS X 
sin x 


1 


cosec X cot x . 


இவ்வாறு , 
d 
dx 

( cosec x ) 


= – cosec x cot x . 


8 . 


y = sec x = f ( x ) 6 sor QL ,. 
dy Lt f (x + h ) -f ( x ) 
dx ho 

h 


x + 


. 


Lt 
ho 


sec ( x + h ) - sec x 

h 


0 


வகையிடுதல் 


167 


1 


Lt 

0 


1 
cos ( x + h ) 

h 


ਜ਼ 


COS X 


li 


COS X 


Lt 

cos ( x + h ) 
h -Ohcos ( x + h ) cos x 


i 


h 


sing 


1 Lt 
cos x ho 


2 slo (* + % ) sin 
sin ( x + 4 ) Le sin 


h cos ( x + h ) 


1 

Lt 
COS X h - O 


h 
2 
h 
2 


cos ( x + h ) 1-0 


1 sin x 
COS X 

COS 3 


. 1 


sec x tan x . 


இவ்வாறு , 

dy 

( sec x ) 
dx 


sec x tan X. 


9. y : 


cot x =: f ( ) 

f ( x ) என வை . 


dy 
dx 


Lt f ( x + h ) -f ( x ) 
ho 

h 


+ ) 


Lt cot ( x + h ) - cot x 
h - 0 

h 


cOS X 


cos ( x + h ) 
Lt sin ( x + h ) 
ho 

h 


sin x 


Lt sin x cos ( x + h ) -cos x sin ( x + h ) 
h - 0 

h sin ( x + h ) sin x . 


- (sin 


) 


sin h 
h -0 h sia ( x + h ) 


168 


பொறியியற் கணக்கு 


1 Lt sin h 
sins h > 0 

h 


Lt 

1 
h + 0 sin ( x + h ) 


1 


--- - 


1 
sin x 


1. 1 


11 


- 


cose 2 x . 


sin x 


எனவே , 


4. ( cot x ) 


= 


- cosec2 x . 


மேலே கண்டவை , நினைவில் நிறுத்தவேண்டிய சில 
நியம வகைக்கெழுக்கள் . இவற்றை நிறுவுவதில் கையாளப்பட்ட 
முறைகள் , இவைபோன்ற வேறு சார்புகளையும் முதற்கொள்கை 
யிலிருந்து வகையிடும் முறைகளை விளக்கும் . 


மாதிரி 1 . 

முதற்கொள்கையிலிருந்து x- ஐக் குறித்து வகையிடுக : 
Vx + 1 . 


y = x + 1 = f ( x ) என வை . AX என்பது x- ல் 
ஏதேனும் ஒரு சிறு கூடுதல் எனில் , Ay என்பது , அதற்கேற்ப 
y- ல் சேர்ந்த சிறு கூடுதலாக இருக்கட்டும் . 


ஃ f ( x + Ax ) = Vx + x + 1 

Ay = f ( x + Ax ) - f ( x) = x + Ax + 1- Vx + 1 
dy Lt 

Ay Lt - f ( x + Ax ) - f ( x ) 
dx Ax - 0 

Ax - 0 


Lt Vx + Ax + 1 - Vx + 1 
Ax - 0 


11 


Lt 


Ax - 0 


Vx + Ax + 1 - Vx + 1 . 

Ax 
Vx + Lx + 1 + Vx + 1 
Vx + Ax +1+ Vx +1 


Lt 

( x + Ax + 1 ) - ( x -- 1 ) 
Ax - 0 

Ax ( Vx + Ax + 1 + Vx + 1 ) 


வகையிடுதல் 


169 


|| 


Lt 

1 
Ax - 0 Vx + Ax +1 + Vx +1 

1 
2 / x +1 . 


+++ 

2 , 


இவ்வாறு , 

dy 
dx 


1 
2 Vx +1 


மாதிரி 2 

முதற் கொள்கையிலிருந்து x- ஐக் குறித்து வகையிடு : 
cos ( 3x + 4 ) . 
y = cos ( 3x + 4 ) = f (x) 

என வை . முதற் கொள்கை 
யிலிருந்து 

dy Lt f ( x + Ax ) - f ( x ) 
dx Ax - 0 

Ax 
Lt cos ( 3 ( x + /\ x ) + 4 ] - cos ( 3x +4 ) ] 
Ax + 0 

Ax 


== 


- 2 sin 


3x + 4 + 


34 *) sin 340 


Lt 


|| 


Ax - 0 


Lt 
- 3 

Ax - 0 


|| 


sin 


3Xx 
3x + 4 + 

2 


( 


Lt 
Ax - 0 


3Ax 
sin 

2 
3Ax 
2 


2 
* 


= - 3 sin ( 3x + 4 ) . 1 


dy 
dx 


- 3 sin ( 3x + 4 ) . 


|| 


மாதிரி 3 . 

x- ஐக் குறித்து முதற் கொள்கையிலிருந்து வகையிடு : 
e4x + 5 . 


170 


பொறியியற் கணக்கு 


y = e4x + 5 


Lt 


dy 
dx 


ff ( x ) என வை . 
f ( x + Ax) - f ( x ) 

Ax 


Ax > 0 


4 ( x + Ax ) + 5 


4x + 5 


e 


e 


Lt 
Ax + 0 


Ax 


4x + 5 


4x + 5 
e 


4AX 
e 

AX 


Lt 
Ax - 0 


11 


4Ax 


e 


1 . 


e4x + 5 


Lt 
Ax - 0 ] 


Ax 


என வை . 


Ax - + 0 எனில் 


4AX 
இதில் , e - 1 = 
z - + 0 ; 


1 


4Ax 

= z + 1 ; Ax 


log ( z + 1 ) . 


Lt 


4Ax 

- 1 
Ax 


Lt 

4z 
z > 0 log ( z + 1 ) 


Ax + O 


Lt 


1 


1 


4 


1 
loge 


: 4 x 1 . 


250 


Z 


log ( z + 1 ) 


dy 
dx 


= 4e4x + 5 . 


மாதிரி 4 

log ( ax + b) என்ற சார்பின் x- ஐக் குறித்த வகைக் 
கெழுவை முதற் கொள்கையிலிருந்து காண் . 

y = log ( ax + b ) = 1 ( x ) எனில் , 
dy Lt 

if (x + h) - f ( x) 
dx h > 0 

h 


||| 


Lt 
h > 0 


log [ a ( x + h ) + b ] - log ( ax + b ) 

h 


வகையிடுதல் 


171 


log 


( 


( x + h ) + 

ax + b 


Lt 
h10 


1es(1+ 2 + ) 


Lt 


h 


ah 
an + b 

= 2 எனில் , h 


| 


1 

( ax + b ) z ; 


h 


+ 0 எனில் , 


Z 


- + 0 . 


Li les ( 1 + = + ) Lt a los( H 


h + 0 


Lt a log ( 1 + z ) 
z + 0 ( ax + b ) z 


h 


1 ) 


= +14 ( 1 + = ) - - - logo 
= +1 


dy 
dx 


= 


ax + b 


மாதிரி 5 


1 

என்ற சார்பை முதற் கொள்கையிலிருந்து 
Tx2 + x +1 
x- ஐக் குறித்து வகையிடு . 


1 
y = f ( x ) = 

Sx2 + x + 1 


++ 


( x2 + x + 1 ) - 

- 


எனில் , 


dy 
dx 


Lt f ( x + ) h - f ( x ) 


h 


Lr [(x + h}3+ (x + h)+ 1 ]- ( x2 + x + I) 


h + 0 


h 


172 


பொறியியற் கணக்கு 


- 


Li [ x2 + x + 1 +( 2x + 1) h ] * - ( x2 + x + 1) - } 


h - 0 


h 


x2 + x +1+ ( 2x + 1 ) h = x , x2 + x + 1 = Y என 
இடு . 

h + 0 எனில் , X + Y ; Y = Y = ( 2x + 1 ) h . 


dy 


x - 3 _ Y - 3 


Lt 
X - Y 


dx 


2x + 1 


= 2x + 1 ) 24 - 
( 23 + 1 )( - ) r - 1-1--1 ( x +1) 

( x " + x + 1 ) -1 . 


எனவே , 


dy 
dx 


-- }ce +1+ 1, -1 


4 
3 

( 2x + 1 ) . 


மாதிரி 6 

dy 
y = sin3 x எனில் , ஐ முதற் கொள்கையிலிருந்து 

dx 
காண் . 


y 

sins x = f ( x ) என வை , 
dy Lt f ( x + h ) - f ( x ) 
dx h40 

h 

sins ( x + h ) - sin3 x 
h + 0 

h 
Lt 

h + 0 
( Bin ( x + h ) - sin x ] [ sins ( x + h ) + sin ( x + h ) sinx + sin2x ] 

h 


வகையிடுதல் 


173 


Lt 
ho 


[ sin ( x + h ) + sin ( x + h ) sin x 


+ sin2 x ] 


Lt 
ho 


sin ( x + h ) -sin x 

h 


2 cos 


* + 


+ 2) sin 

he 


= 3 sine x 


Lt 
h- 0 


h 


3 sins x 


Lt 
h + 0 


2 cos 


x + 

2 


Lt 
h 
-0 


h 
sin 

2 . 
h 
2 


3 sins x cos x 1 


dy 
dx 


3 sinº x cos x 


மாதிரி 7 


y = a Vi 


dy 
எனில் முதற்கொள்கையிலிருந்து as ஐக் 


. 


காண் .. 


- avi 


dy 
dx 


vx log a 
= f ( x ) ST of 60 , y = e 
Lt f ( x + h ) -f ( x ) 

+ 
ho 

h 

Lt VX + h loga - e Vx loga 
h → 0 


e 


h 


Vi loga [eVx + h log a~ vi log a 


- vx 

a_11 
Lt 
= hoe 

h 
vx log a (log a ) [ Vx + h - vx ] - 1 

1 
Lte 
• h- + 0 

h 


V x loga 
a e 


174 


பொறியியற் கணக்கு 


1 


lose [v *( 1+ *) - + ) | 


Lt 
h + 0 


h 


Vx log a 


e 


24 : ften [ v* ( + H +- )- 1] } 

- } 
} , 


h 


Vă log a 


Lt 
h - Oh 


log a . 24x 


. 


== 


e 


h- ன் மற்ற படிகளை விடுத்து . 


- 1 


✓ x log a 


1+ (log a ) 
Lt 
h + 0 


h 

+ 
24x 
h 


* 


Vx log a 


Lt 


log a 

+ h- ன் மிகைப்படிகள் 


h -020x 


( 23, 


Vx 


vx log a 


a 


e 


log a 
20/ x 


loga 
2 / x 


Vx 


dy 
dx 


|| 


log a 
2/3 


பயிற்சி 6-1 


முதற்கொள்கையிலிருந்து x- ஐப் பொருத்து வகையிடுக . 


2 . 


1 
2x + 3 


. 


1 


3 . 


2x + 3 
3x + 4 


4. 3x3 + 


வகையிடுதல் 


175 


5 
. 


6. Ņx 

71 


1 

v2x 
7. sin 4x 


8. sin x 

* 
10. cos : 2x 


9. sin x ? 


11. * cos x 
13. sec 3x 
15. cot ( 2x + 1 ) 


12. ** sin x 
14. cosec 2x 
16. tan 3x 


17. 2x + 3 


18. a * 


19. eva 


x2 


20. e 
22. ( log x ) 

- 1 


21. log ( 2x + 3 ) 


விடைகள் 6-1 


2.1 


2 
. 


2 
(2x + 1 ) 2 


1 


3 
. 


4. 9x2 


* 2 


1 
1 . 
20 * 

1 
( 3x + 4 ) 2 

3 
1 
5 . 

X 

2 
27 x 
7. 4 cos 4x 


9. 2x cos x2 


2x 
6 . 

3 V ( x2 - 1 ) 2 
8. sin 2x 
10 . 3 cos 2x sin 2x 
12. 2x sio x + x2 cos x 
14 . 2 cosec 2x cot 2x 
16. 6 tan 3x sec2 3x 


11. cos x - x sin x 


13. 3 sec 3x tan 3x 


15. -2 cosec2 ( 2x + 1 ) 


2x + 3 
17. 2e 


2x 


18. at loga 


1.NX 


19 . 


20. 2x e * 


2x 


21 . 


2 
2x + 3 


1 
x ( log x ) 


176 


பொறியியற் கணக்கு 


6-4 சில தேற்றங்கள் 

மேலே கண்ட முறையில் எல்லாச் சார்புகளையும் முதற் 
கொள்கையிலிருந்தே வகையிடுவது எளிதல்ல ; தேவையும் 
அல்ல . நியமச் சார்புகளின் வகைக் கெழுக்களைப் பயன்படுத்தி , 
அவை அடங்கிய மற்ற சார்புகளின் வகைக் கெழுக்களைக் 
காணலாம் . அதற்குப் பின் வரும் தேற்றங்கள் பயன்படும் . 


1. மாறிலியின் வகைக் கெழு பூச்சியம் . 

y = c என்ற மாறிலியாக இருக்கட்டும் . இதில் X இல்லை . 
எனவே , x என்பது x + Ax ஆக மாறும்போது y- ன் புதிய 
மதிப்பு y தான் . 
Ax = 0. . 

Δy 

0 [ Ax # 0 ) 
AX 


dy 
dx 


Lt Ay 
Ax + 0 -Ax 


Lt 
Ax + 0 


0 = 0 . 


2. இரு சார்புகளின் கூடுதலின் , பெருக்கலின் , வகுத்தலின் 

வகைக் கெழு . 
u , y என்பவை x- ன் இரு சார்புகள் எனில் , 
d 

du dy 
dx + = 

dx du 


+ 


- 


( 1) A. (u + y) 
( i ) A ( us ) 


dy 


= 


du 
+ y 

dx 


dx 


y 


du 
dx 


dy 
dx 


(ii) 4 (5 ) 


II 


12 


நிறுவல் 

Ax என்பது x- ல் ஏதேனுமொரு கூடுதலாகவும் , Au , AY , 
Ay என்பவை முறையே u , v , y- ல் அதற்கேற்ற கூடுதல் 
தொகைகளாகவும் இருக்கட்டும் . 
( 1 ) y = u + V என வை . 

. 
y + Ay = u + Au + y + Ay 

Ay = Au + AV 


வகையிடுதல் 


Οι 


dy 
dx 


Δu + Δν 

AX 


Lt Δy 

Lt 
Δx -40 Ex Δx = 0 
Lt Δu Δν 

+ 
Δx -40 

Δx 

Δx 


: 


Lt 


Lt 

Δu 

+ 
Δx -40 Δ » 


Δν 
Δx 


Δx --0 


du 
dx 


dν . 


1! 


+ 


dx 


எனவே , 
d 

du 
( u + ν ) == 
dx 

dx 


dν . 


+ 


dx 


( ii ) y = αν στ σστ σου6 . 
y + Δy = ( u + Δu ) ( ν + Δv ) 
Δy = ( x + Δw ) ( ν + Δv ) - μν 

= 4 Δν + ν Δu + AuΔν 


dy 


Lt 


dx 


Lt Δy 
Δx = 0 Δx 


uΔν 4 νΔΗ + Δ1 Δν 

Δx 


Δx - 0 


Lt 


uΔν 


+ 


Lt 
Δx = 0 


V AU 
Δ » 


Δx -40 


Δ . Δη 


Lt 
+ 

Δx -- Ο 


Lt Δν 

Lt Δυ 
Δx = 0 Δx 

+ και 
Δx = 0 Δx 

Lt 
+ 

Δx40 Δx 


ΔΗ . 


Lt 
Δx -40 


du 


+ ν 


du 
dx 


dz 


+ 


0 , 


dx 


( ο 


Lt 

Δν = 0 
Λx + 0 


d 
dx 


( uν ) το και 


dy du 

+ ν 
dx 

dx 


( 11 ) και 


- 


- எனவை . 


12 


108 


பொறியியற் கணக்கு 


u + Au 
y + Ay = 


Ay 


u + Au 
y + AV 


v ( u + Au ) -u ( v + Av ) 

( r + Ar ) 


VAu - uAv 
( v + AV) 


AY 


Au 


Lt 


dy 


& 


Ay 
Ax + 0 A 


1 


dx 


Lt 
Ax + 0 


( v + Au) 


Δν 


Y 


1 


== 


Lt Ay 

Lt 
Ax + 0 Ax 

Ax + 0 Ax 
Lt 

( + AT ) V 
Av +0 


du 
dx 


dy 
dx 


11 


y2 


Y 


du 
dax 


4 


dy 
ds 


A ( 1 ) 


இத் தேற்றங்களைச் சொற்களில் பின்வருமாறு நினைவில் 
வைத்துக் கொள்வது நலம் . 

( i ) இரு சார்புகளின் கூடுதலின் வகைக் கெழு , அவ்விரு 
சார்புகளின் வகைக்கெழுக்களைக் கூட்டக் கிடைக்கிறது . 

( ii ) இரு சார்புகளின் பெருக்கலின் வகைக் கெழு , முதற் 
சார்பு , இரண்டாம் சார்பின் வகைக் கெழு ஆகியவற்றைப் 
பெருக்கி அத்துடன் , இரண்டாம் சார்பு , முதற்சார்பின் வகைக் 
கெழு ஆகியவற்றின் பெருக்கலைக் கூட்டக் கிடைக்கிறது . 

( iii ) ஒரு பின்னத்தின் வகைக்கெழு , பகுதியைத் தொகுதி 
யின் வகைக்கெழுவில் பெருக்கிக் கிடைத்த தொகையிலிருந்து , 
தொகுதியைப் பகுதியின் வகைக்கெழுவால் பெருக்கிக் கிடைத்த 
தொகையைக் கழிக்கக் கிட்டுவதைப் பகுதியின் வர்க்கத்தால் 
வகுக்கக் கிடைக்கிறது . 


வகையிடுதல் 


179 


விரிப்பு : U , V , 9 ஆகியவை -ன் சார்புகள் எனில் , 

du dy 

dw 
( uvw ) vw + u w + uy 
dx 

dx 


d 


--- 


தேற்றம் 2 ( i1 ) - ன் படி , 
d d 

diw 
dx ( uvw ) [ ( uv ) w ] = uy + w 
dx 

dx 


d 


dx ( uv ) 


dw 

- + W 
dx 


f( 


u 


dy 

+ y 
dx 


du 
dx 


d 
dx 


( uvw ) 


du 
ViY + u 
v1 


dy 

dw 
w + uy 
dx 

dx 


. 


d 
பொதுவாக , 

dx 


( uvw ... z ) = u vw ... z + uv w ... z + uvw .... ? 


+ uvw ... z . 


கிளைத்தேற்றம் 1 : U என்பது x- ன் சார்பு , ஒரு மாறிலி 
எனில் , 
d 

du 
ds ( cu ) = C 

dx . 


தேற்றம் 2 ( ii ) ன் படி , 
d 

dy du 
( ur ) 

+ V 
dx 

dx 

dx 


u = c எனில் , ax 


du 

= 0 . எனவே , 


d 
dx 

( cy ) - 


dy 
dx 


கவனிக்க : ( c + u ) என்பதன் வகைக்கெழுவில் C மறைந்து 
விடுகிறது . cu என்பதன் வகை கெழுவில் C மறையாமல் அப் 
படியே தோன்டுகிறது . 


கிளைத்தேற்றம் 2 : 1 என்பது x- ன் சார்பு , ( ஒரு மாறிலி 
எனில் , 

d 
dx 

--y2 dx 


189 


பொறியியற் கணக்கு 


தேற்றம் , 2 ( iii ) ல் , u = C எனக் கொள்ள , இது உடனே 
கிடைக்கிறது . 


மாதிரி 8 . 
x ஐக் குறித்து வகைக்கெழுகாண் : log x + sin x - e " . 
d 

d 
( log x + sin x - e ) = 

dx ( log x ) 
d 

d 
+ 

( sin x ) - 
dx x 

* ( e ) 


1 


|| 


+ cos x - e 


மாதிரி 9 . 
* ஐக் குறித்து ( 3 cosec s + 4 ) ஐ வகையிடு . 


d 
dx 


( 3 cosec x + 4 ) = 3 


d 

d 
dx ( cosec x ) + 

dx 


( 4 ) 


- 3 cosec x cot x . 


மாதிரி 10 . 
x ஐக் குறித்து வகையிடு : Vx sec x 

d 
( ) 
dx ( Vx sec x ) = Vx 

ax 

( sec x ) + sec x 


d 


dr ( 43) 


1 
2 


I 


இதில் - (4 ) 


4 


1-1 
1 2 
2 


d 
dx 


-- 


== 


20/ x 


- 


d 
dx 


( Vx sec x ) = Vx sec x tan x + sec x . 

203 


วง 


( V 


Vx tan x + 


2. ) 


secx. 


மாதிரி 11 . 


cot x 

dy 
எனில் , 

என்ன ? 
dx 


1 


y 


* 


வகையிடுதல் 


181 


cot X 


X 


dy 
dx 


d 
dx 


d 
dx 


( ** ) 


cot X - ( cot x ) 


d 
dx 


x2 


x cosec2 x + cot x 


மாதிரி 12 . 


log x 


dy 


y = x5 tan x + 


எனில் , 


6T GOT GOT ? 


* 2+ 2 


dx 


Songte ( tan x + 1 *2) - ( ** tan = ) 

+ ( ) 


+ 


11 


x 5 


a 


d 
dx 


tan x + tan x 


d 
dx 


x5 


d 


( x2 + 2 ) 


d 
dx 


( x2 + 2 ) 


dx 


+ 


log x log x 

( x2 + 2 ) 


x2 + 2 

2x log x 

X 
x5 sec2 x + 5x4 tan x + 

( x2 + 2 ) 2 


= x5 sec2 x + 5x4 tan x + 


x ? +2 - 2x2 log 3 

x ( x2 + 2 ) 2 


மாதிரி 13 


x log x cos x + 


2 
xsex 


என்ற கோவையை x ஐக் குறித்து 


வகையிடு .. 


கொடுத்த கோவை y எனில் , 
dy d 

d 2 
[ * log x cos x ] to 
dx dx 

dx xser 


( Eder) 


dx 


d 

d 
= log x cos x 

x + x cos x log x 
dx 

d 
d 

( x8ex ) 
+ x log x 

cos x - 2 āx 
dx 

( x3e ") 2 


182 


பொறியியற் கணக்கு 


d 

d 
இதில் 

( xse ) = x8 
dx 

dx 


4 e + 3 = xe • + 3x2e 


1 


dy 
dx 


log x . cos x + x . cos x . 


+ x log x - sin x ) 


- 2 


( 3x2er + xsex ) 

* 6e2 = 


log x . cos x + Oos x - x logx . sin x 

2 ( 3 + x ) 

x4er 


மாதிரி 14 


y ( t ) = t cos t எனில் y 


( 3 ) ஐக் காண் . 


y ( t ) = t cos t . 


ஃ y (t ) 


dy 
dt 


t ( = sint ) + cost 


என இட , 
21 


dy 


r (5 ) - * 


| 


--- 


* (- sin "> ) 


11 KA 


|| 


+ cos 

2 


- 


FIN 


பயிற்சி 6-2 


x ஐக் குறித்து வகைக்கெழு காண்க . [ 1 - 31 ] 
1. 3x2 + 4x -1 

2. ax3 -br+ c 


3 
1 

1 
+ mx 
* 


4 . 


x2 + x - 1 

vx 


1 


5. 55-2 + ** 


6 . 


2 

3 
6x 


3 


* 


வகையிடுதல் 


183 


7. ( 1 + x2 ) ( 3 -- 2x ) 
9. (1+ x2 ) ( 1 - 2x ) 


8. ( x2 + 3 ) ( x2 - x + 1 ) 
10. ( 7 - 3x2 ) ( 2x + 5 ) 


11 . 


1 
3x -- 41 


12 . 


1 
1-2x3 


2x - 3 


2 


13 . 


14 . 


( * - ) 


x2 - 1 


15 . 


x ( x + 1 ) 
2x - 1 


16 . 


-1 


17. ( 1 + x ) cos x 
19 . x cos X 

x2 sin x 


18. cosec x cot x 
20. xer sia x 
22. ( x + 1 ) ( x4 + 1 ) 

( x + 1 ) 


21 . 


x3 sin x tan x 


23 . 


x4 + x - 3 - 6 
2x + x - 1 -1 


24. / x ( x - 1 ) ( x2 + 2 ) 


25 . 


( x -1 ) ( x -2 ) 
6 ( x + 1 ) ( x + 2 ) 


26 . 


sia x 
1 + ( an x 


log x 


sinx 


27 . 


28 . 


sinx 


1 


COS X 


COS X 


29 . 


1 + tan x 
1- tan x 


30. x2 log x + 


log x 


31 . 

e - rcot x + 4 
1 + x 
32 . 

y ( x ) = x3 5x + 4 எனில் y ( 1 ) ஐக் காண் . 
33. f ( x ) = 7 - x2 + 4x3 எனில் f " ( - 1 ) -ன் மதிப் 
பென்ன ? 
1 -- 3t + 13 

1 
34. x ( t ) 

எனில் , t = என்று இருக்கும் 

2 
dx 
பொழுது , 

ன் மதிப்பென்ன ? 
dt 

1 
2 


1 


35. y ( 1 ) 


cot 1 
12 -- 1 -- 1 


dy 
எனில் , ( 0 ) -ன் மதிப்பென்ன ? 

dt 


- 


. 


184 


பொறியியற் கணக்கு 


விடைகள் 6-2 


1. 6x + 4 


2. 3ax2 


-- 


2 Vx 


1 3 

+ m Vx 
x ? 2 


1 
3 2 

* 
2 


1 
2 


3 
2 


4 . 


+ 


1 
2 


* 


1 
2 


4 


3 


5. - 10x - 3 

10x - 3 - 3x - 4 


6. 4x 


+ 


3 


x2 


x3 


7. - 2 + 6x - 6x2 

8. 4x3 - 3x2 + 8x - 3 
9. 1 - 2x - 8x3 

10. 14 - 30x 

14- 30x - 18x2 
3 

24 x2 
11 . 

12 . 
( 3x - 4 ) 2 

(1-2x3 ) 2 
x2 + 1 

12 18 
13 . 

( x2 - 1 ) 2 
2x2 - 2x - 1 

2n xn - 1 
15 . 

16 . 
( 2x - 1 ) 2 

( x ^ - 1 ) 2 
17. cos x - ( 1 + x ) sin x 
18 . 

cosec x ( cot2 x + cosec2 x ) 
19 . ( 1 - x2 ) cos x - 3x sin x 
20. e * ( sin x + x sin x + x cos x ) 
21. 3x2 sin x tan x + x3 sin x ( 1 + sec2 x ) 
22. x2 ( 12x9 + 9x6 + 8x5 + 7x4 + 5x3 + 4x + 3 ) 

6x9 4x8 - + 5x7 + 12x - 6x - 8x2 + 3x - 2 
23 . 

x3 (2x2 - x + 1) 2 


24. ) (7x3 - 5x2 + 6x - 2:/V * 


25 . 


x2 2 
( x + 1 ) 2 ( x --- 2 ) ? 
cos x ( 1 – tans x ) 

( 1 + tan x ) 2 


26 . 


வகையிடுதல் 


185 


27 . 


sin x = x leg x • cos x 

x sin2 * 


28 . 


1 
cos X - 1 


29 . 


2 
sin2x 


1 


co8X 


30. x ( 1 + log x ) - 

x log x sin * 

* log ? x 

cot x + cosec2 x 
. 

( 1 + x ) 2 


xer 


31 
. 


+ 


2 


32. -2 


33 . 


14 


34. - 3 


35. - 1 . 


6 • 5 அதிபர வளைவுச் சார்புகள் ( Hyperbolic Functions ) 

அதிபர வளைவுச் சார்புகளின் பின்வரும் வரையறைகள் 
முன்பே கூறப்பட்டவை : 


- 


er 
sin h x = 


- e - x 
2 


e : + e- ); 
cos h x = 

2 


sinh x 


tan hx = 

/ 


cosec h x = 


1 
sin h - x 


cos h x 


cot hx = 


1 
sech x = 

cos h x 
இவற்றிலிருந்து 


1 
tan h x 


( e* + e )2 - ( e" - e ) ; 


cos h2 x - sin h2 x = 


4 


| 


4 . er • e - x 

4 


cos h2 x - sin h2 x = 1 . 


(( e + e - ) 2 + ( e - ex ) 2 
cos h2 x + sinh2 x = 

4 
2 ( ear + C - 2 ) 

= cos h 2x 
4 


cos h2 x + sin he x = cos h 2x . 


பின்வரும் 


பல 


விளைவுகளையும் 


எளிதில் 


இதேபோல் 
நிறுவலாம் - 


186 


பொறியியற் கணக்கு 


tan h x + tas hy 
tan h ( x + y ) = 

1 - tan h = tan hy 


sin hx + sin hy = 2 sin h 


x + y 

2 


> cos h * 


cos h 3x = 4 cos h3 x - 3 cos h x 
sin h 3x = 3sinh x + sin h3 x . 


கவனிக்க : வட்டச் சார்புகளின் ( Circular functions ) 
சமன்பாடுகளில் sin x , cos x ஆகியவற்றிற்குப் பதிலாக , 
i sin hx , cos h x 

முறையே இட , தகுந்த அதிபர 
வளைவுச் சமன்பாடுகள் கிடைக்கும் . 


என 


தொடர்ச்சி 


6.6 வகையிடலின் நியம விளைவுகள் 

d 
10 . ( sin h x ) = cos Ax 

dx 


11 . 


d 

( cos h x ) 
dx 


sin h x 


12 . 


d 

( tan h x ) = sec h2 x 
dx 


d 


13 . 


ax ( = 


( cosechx ) = - cosec h x cot h x 


14 . 


d 

( sec h x ) 
dx 


- sec h x tan hx 


15 . 


d 
dx 


( cot h x ) 


= - cosec h2 x . 


| 


நிறுவல் 
10. y = sin hx எனில் 
dy d 

( sin h x ) 
dx 


ex + e - K 

= cos hx 
2 


dy 

= cos hx. 
dx 


| 


வகையிடுதல் 


187 


* 


11. y = 

= cos hx எனில் , 
dy d 

d 
dx 

( cos hx ) 
dx 

dx 


ex 


== 


sin hx 


2 


dy 


= sin hx . 
dx 


12. y = tav hx எனில் , 
dy d 

( tan hx ) 
dx dx 


d sin hx 
dx ( cos hx ) 


( 


cos hx 


d 

( sin hx ) - sin hx 
dx 


d 
dx 


( cos hx ) 


cos hex 


cos hx • cos hx 


sin hx • sin hx 


11 


cos h2x 
cos h2x 

cos h3x 


sin h2x 


== 


1 

= sec h2x . 
cos hax 


dy 
dx 


sec h2x . 


இதே முறையில் விளைவுகள் 13 , 14 , 15 ஐ நிறுவுவதை ஒரு 
பயிற்சியாகக் கொள்க , 


6-7 நேர்மாறு சார்புகளின் வகைக் கெழுக்கள் 

என்பது x- ன் ஒரு தொடர்ச்சியான சார்பு எனில் , 
x என்பது -ன் ஒரு தொடர்ச்சியான சார்பாகவே பொதுவாக 
இருக்கும் . 


x- ல் ஒரு 


சிறு 


Ax என்பது 

கூடுதலாகவும் , அதைப் 
பொருத்த y- ன் கூடுதல் Ay ஆகவும் இருக்கட்டும் . Ax + 0 
எனில் Ay + 0 . அப்பொழுது 


Ay 


1 


என எழுதலாம் . 


Uy 


188 


பொறியியற் கணக்கு 


dy 
ax 


Lt 
My + 0 x 


Ay 


- 


Lt 

L.y 
Ay + 0 Ax 

Lt 


1 


1 


|| 


by - 0 


( 43 ) 


1 
Lt AX 
/ \ y + 0 Ay 


1 


1 
dx 
dy 


1 


dx 


* 


dy 
dx 


11 


( 


dy 


) 


dx 
dy 


அதாவது , x- ஐக் குறித்த y- ன் வகைக் கெழு , y- ஐப் 
பொருத்த x- ன் வகைக் கெழுவின் தலைகீழ் மதிப்புக்குச் சமம் . 


6-8 வட்டநேர்மாறு சார்புகள் 

sin y = x எனில் y- ஐ x- ன் நேர் மாறு சைன் சார்பு 
( inverse sine function of x ) என்போம் . அதை 
y = sin- 1 x அல்லது 

arc sin x 

குறிப்போம் . 
இதேபோல் மற்ற வட்டநேர்மாறு சார்புகளும் குறிக்கப்படும் . 


எனக் 


கவனிக்க : 

ஒரே வட்ட நேர்மாறு சார்பைப் பல விதங்களில் குறிக் 
கலாம் . எடுத்துக்காட்டாக , 

sin - 1 x = k எனில் , 
sin k = -* 

1 
cosec k 


k = cosec - 1 


இவ்வாறு , sin - 1 x = cosec - 1 


( 1 ) 


மேலும் cos k 


11 - sin2 k = / 1 - x2 , 
1 

tank = 
v1 
- x2 

M1 - * 2 


X 


sec k = 


cotik 


v1 + x2 

* 


வகையிடுதல் 


189 


ஃ sin - 1 x 


1 
cosec - 1 

= cos - 1 / 1 - x2 
X 


1 
= sec - 1 

41 - x2 


1 


X 


= tan - 1 

01 - x2 


= col - 1 V1 - x2 


6.9 வகையிடலின் நியம விளைவுகள் 


தொடர்ச்சி 


1 


16. - ( sin - 1 


d 

( sin - 1 x ) = 
dx 


11 


- 


32 


d 


1 


17 . 


( cos - 11 
dx 


x ) = 


V1 - x2 


- 


1 


18 . 


d 
dx 


( tan - 1 


x) = 1 + x2 


d 


1 


19 . 


dx 


( cosec - 1 x ) = 


x Vx2 - 


1 


20 . 


d 

( sec - 1 
dx 


x ) = 


x Vx2 - 


21 . 


d 

( cot - 1 


x ) 


1 
1 + x2 


dx 


| 


நிறுவல் 
16. y = sin - 13 எனக் கொள்ள , 

x = sin y . 


y- ஐக் குறித்து வகையிட , 
dx = cos y = / 1 - Bina y = 1 

y / - x 


dy 


1 


dy 
ds 


== 


111 


1 
dx 
dy 


V1 - x2 


17. y = 

= 

cos - 1 x எனக் கொள்ள , 
x = cos y . 


190 


பொறியியற் கணக்கு 


dx 
dy 


sin y 


-- 


V1 - cosy y = 


V1 


x2 


dy 
dx 


1 
dx 
dy 


18. y = tan - 1 x எனக் கொள்ள , 

= 1an y . 
dx 

= sec2 } = 1 -- tana y = 1 + x2 
dy 


dy 
dx 


|| 


1 
dx 
dy 


1 
1 --- x2 


. 


19 . 


cosec - 1 x எனக் கொள்ள 
x = cosec y 
dx 
dy cosec y cot y 

cosec y Vcosec2 y - 1 . 


dy 
dx 


1 
dx 
d 


1 
x Vx3 - 1 


திறுவுவதை 


ஒரு 


இதேபோல் விளைவுகள் 20 , 

20 , 21 ஐ 
பயிற்சியாகக் கொள்க . 


6.10 அதிபர வளைவு நேர்மாறு சார்புகள் 

sin hy = x எனில் , y என்பது x ன் நேர்மாறு அதிபர 
வளைவு சைன் சார்பு ( inverse byperbolic sine function of x ) 
எனப்படும் . குறியீடு : 

y sin h - 13 அல்லது , are sin hx . 

இதேபோல் மற்ற அதிபர வளைவு நேர்மாறு சார்புகளும் 
குறிக்கப்படும் . 


கவனிக்க : அதிபர 

வளைவு 

நேர்மாறு சார்புகளுக்கு 
மடக்கை வடிவம் தரலாம் . பின்வருவனவற்றை நிறுவுவோம் . 

( i ) sin h - 1x = log ( x + Vx2 + 1 ) 


வகையிடுதல் 


191 


( ii ) cos h - lx = log ( x + Vx2 - 1 ) 


( iii ) tan h - 1x = 


log 


1 + x 
1 


நிறுவல் : 

{ i ) y = sin h - 1x எனக் கொள் . 


ey 


- 


x = sin hy 


ey 
2 


ஃ 2xey 

e2Y - 1 
e2Y - 2xey - 1 = 0 
e ல் இந்த இருபடிச் சமன்பாடு தருவது 

2x + V ( 2x ) 2 + 4 
ey 

== x + Vxe +1 . 

2 
ey மிகை ஆதலால் குறைக் குறி பொருந்தாது . 

ey = x + Vx2 + 1 

y = log ( x + / x2 +1 
( ii ) y = cos h - 1x என இடு . 

er 
* = cos hy 

2 
e2y - 2xey + 1 = 0 
ey = x + Vx3 +1 = x = / x2 - 1 . 


-- 


குறைக் குறியை விட , 

er = x + Vx2 - 

y = log ( x + Vx2 - 1) . 
( iii ) y = tan h - 1x என இடு . 

sin hy 

er 
x = tan hy 

cos hy ey + e - r 
ஃ x ( ey + e - y ) = ey - e - y 
ey ( 1 - x ) = e - Y ( 1 + x ) 

1 + x 
e2y = 

1 - x 


190 


பொறியியற் கணக்கு 


= 3 ; = kep ( 1-3 ) 

- tos ( 41) 


6-11 வகையிடுதலின் நியம விளைவுகள் - தொடர்ச்சி 
di 

1 
22 . 


) - - 
23. * ( cos k - 1 * ) 
24. 


sa 


1 


s ( tan ir - 1 x ) 


25 . 


( cosac in 1 x ) 


1 
AMR +1 


25. 4F ) 
27. Accot +F1 x ) 


Tyx -1 


1 


|| 


நிறுவல் : 
22. y = sink1 x எனில் 

x = sle ty . 


|| 


cos hy = vl + sin y = " / 1 + x2 


dx 
dy 
dy 


II + 


1 
+ x 


23. y = coshx எனில் 

x = cos hy . 
dx 
ay 

= vcos he y - 1 = vx2 - 1 
dy 

1 
Vx2 -1 


sin hy 


& 


வகையிடுதல் 


193 


24 . 


= tan h - 1 x எனில் 
x = tan hy ; 
dx 
dy 

Sec hay = 1 - tan hay = 1 - x2 
dy 1 
dx 

1 = x2 


|| 


25 , 26 , 27 - ஐ 


நிறுவுவதைப் 


இதேபோல் விளைவுகள் 
பயிற்சியாகக் கொள்க . 


* 


பயிற்சி 6-3 


x- ஐக் குறித்து வகைக்கெழு காண்க . 
1. cos hx - x cosec hx 2. tan lex sec hx 
3. x tan - lx 

4. x2 sec - 1x 


5. cos - 13 + cos h - 1x 


6 
. 


cot hex 
cot flx cot - lx 


1 


7 . 


cos x • sin - l * 

cos - 1x 


8 
. 


coscc - 1 


விடைகள் -6-3 . 


1. sin h x -- cosec hx + * cosec kx coth x 
2. sec hsx + sec h2x tan he 


3. tan - 1x + 

1 + x2 


4 . 


+ 2x sec- * 


Vx2 


1 


= 


1 


V2 


1 


5. -- ( cor ) - - ) + 
6. --cott - 1xoot = xcos #ex + oth ( PH 


coth - 1x cot - 1x 

+ 
1 + 12 

x2 


1 ) 


( coht - lx corrix ) 


13 


பொறியியற் கணக்கு 


7. ( cos - 13 ) 


COS X 

-sinssin - 1 
01 - x2 

( cos - 1x ) 2 


3 ) 


- 


cos x sins 

V1-32 


P 


* - ( - * - * ) 


பல 


6-12 சார்பின் சார்பு 

x- ன் சார்பாக y தரப்பட்டிருப்பதாகக் கொள்வோம் . 
சமயங்களில் y- ஐ u என்ற ஓர் இடைப்பட்ட 

இடைப்பட்ட மாறியின் 
சார்பாகவும் , u- வை -ன் சார்பாகவும் கொள்வது வகையிடு 
வதற்குப் பயனுடையதாக இருக்கும் . 


y = y ( u ) , 


u = u ( x ) எனக் 


கொள்ள 


அதாவது , 
வேண்டும் . 


எடுத்துக்காட்டு 
( i ) y = sin ( x2 + 5 ) எனில் , 

y = sin u , u = x2 + 5 எனக் கொள்ளவேண்டும் . 
( ii ) y = log tan - 1 * 2 எனில் , 

y = logu , u = tan - 1 y , y = x2 


எனக் 


இதில் 


u , y என்பவை இரு 


கொள்ளவேண்டும் . 
இடைப்பட்ட சார்புகள் . 


6.13 சார்பின் சார்பாக வகையிடல் 

y = y ( u ) , u = u ( x ) 
எனக் கொள்க . 

x- ல் 

ஒரு சிறிய கூடுதல் Ax , அதற் 
கேற்ப u , y ஆகியவற்றில் நேர்ந்த கூடுதல்கள் Au , Ay என 
இருக்கட்டும் . 


Δy 
A * 


^ y . Au 
Au 


A ) . 


என எழுதலாம் . Ax- + 0. எனவே , 
Lt Ay Lt 

LI Au 
Ax - 0 Ax Ax - 0 Au Ax - 0 Ax 

Lt 

Lt 
Au - 0 bu 

AU Ax - 0 


Ay . 


வகையிடுதல் 


195 


dy 
dx 


அ - து , 


dy du 
du dx 


. 


.. ( 1 ) 


இதைச் சங்கிலித் தொடர் விதி என்றும் கூறுவர் . 


நீட்சி : 


dy 


y = y ( u ) , u = u ( v ) , y = v ( x ) எனில் , 

dy . du . dy 
dx du dy dx 

முதலியன . 


கிளைத் தேற்றங்கள் 
ச - டு ( 1 ) ஐப் பின்வருமாறு எழுதலாம் : 

dy 
dy 
du 

dx 


dx . 
du 


|| 


u- ஐயும் x- ஐயும் இதில் மாற்றி எழுத , 

dy 
dy du 
dx dx du 

du 


( 
2 
) 


11 


. 


( 3 ) 


இதில் u = y என இ 
dy 1 dx 

0 
dx 

dy 
விளைவு ( 3 ) , முன்பே கண்டது . 


dai di 


மாதிரி 15 
x ஐக் குறித்து வகையிடு : ( x + 1 ) 2 

y = ( x3 + 1 ) எனக் கொள் . இதை 
y = us , u = x3 + 1 


என எழுதலாம் . இவற்றிலிருந்து , 
dy 

du 
24 , 
du 

x 


= 3x2 


dy du 


dy 
dx 


. 


= 2u • 3x2 = 6 ( x + 1 ) x2 . 


dx 


196 


பொறியியற் கணக்கு 


மாதிரி 16 
x ஐக் குறித்து tan ( 2x + 1 ) ஐ வகையிடு . 

y = tan ( 2x + 1 ) எனக் கொள் . இதை 

= tan u , u = 2x + 1 
என எழுதலாம் . இவற்றிலிருந்து , 
dy 

du 
= sec2 u = sec2 ( 2x + 1 ) , 
du 

dx 
dy dy du 

= 2 sec2 ( 2x + 1 ) . 
dx du ax 


2 
. 


]] 


-- 


மாதிரி 17 


dy 
y = log sin ( ax + b ) எனில் ஐக் காண் . 

dx 
y = log sin ( ax + b) . 
இதை y = logu , 

u = sin ( ax + b ) = sin y , 
y = ax + b 


என எழுதலாம் . ( இம் மூன்று சமன்பாடுகளும் , வகைக் 
கெழுக்களை உடனே எழுதக்கூடிய வகையில் நியம வடிவங் 
களில் இருத்தலைக் காண்க . ) 


இவற்றிலிருந்து , 
dy 1 du 

= COS V , 
dx 1 dy 


dy 

= d . 
dx 


1 


dy 
dx 


== 


dy . du . dy 
du dr ax 


|| 


a cos ( ax + b ) 
cos y • a = 

sin ( ax + b ) 
= a cot ( ax + b ) . 


மாதிரி 18 


y = tan - 1 


( 4 005 / X ) எனில் 2 ஐக் காண் . 
-1 ( cos / x ) 


y = tan 


என்பதை , 


-1 


y = tan 


வகையிடுதல் 


197 


cos Vx 


t == e 


e 


y = cos Vx = cos W , 


W - 
W 


Vx 


என எழுதலாம் . இவற்றிலிருந்து , 
dy 1 

du 
du 

dy 


e , 


+ u2 


dy 
dw 


dw 
dx 


|| 


sin w , 


1 
2 / x 


dy 
dx 


dy . du . dv .. dw 
du dv dw 

dw dx 


• er 


1 

1 
- sin wr 
1 + y2 

2 / x 
cos Vx 

sin Vx 


e 


|| 


24/ x {1+ 2 cos ve) 


பயிற்சி 6-4 


2. sin2 x 


x- ஐக் குறித்து வகையிடுக . 
1. - ( 2x2 + 1 ) 2 
3. cos ( 3x + 4 ) 
5. ( tan - 1 x ) 2 


4. tan - 1 x2 


6. cos log x 


7. log cos x 
9. log ( ax2 + bx + c ) 


8. Vax2 + bx + c 
10. sin cos x 


* 
11. tana 


tan x 
12. e 


13. x2 ( x + 1 ) 3 


1 
2 


1 
14. x8 ( x2 - a2 ) 2 

1 
16. ( a2 + x2 ) x - 1 

2 = 


15. x ( x2 - a2 ) 


x 


17 . 


18. ( 2 + x ) " ( 1 - x ) 


Va ? - x2 


198 


பொறியியற் கணக்கு 


} 


19. (X2 ) 


( x2 - 1 ) 

- 2 
x2 + 1 


3 

2 
20. ( 1 + ( x2 - 1 ) 3 ] 


21. Vit vi - X 


22. (1 + vI33 


( 1 + 1 – x ) 2 


28 


X 
24. 2 cos 2 

2 


- 


23 . 

N 
25. tan ( x sin x ) 
27. ( tan - 1 X3 ) 2 


26. ( 1 + x2 ) taa- x 
28. Vsin -1 x 


29. ( x - 1 ) ( 2x — x2 + sin - 1 ( x - 1 ) 


r . 


X 


30. 2 sin - 1 


NE 


31 . 


sin - 1 


2 


va2 – x2 


x2 


32. sip - 1 


+ Va2 


33 . 


arc tan 


a 


35. at 


34. log ( 7 – 3x ) 
36. logio sin 


X 


37. log10 ( 1 — 4 taiq x ) 


1 ot x2 
38. log 

1 - x2 


39. log 


✓ 


1 - X8 
1 + x3 


1 


40. xlog (a2 + x2 ) + 2a tan - 1 6 - 


2x 


T 


41. log 


N 


1 + sin x 
1 - sin x 


42. log tan 


( +3) 


1 


43. x2 + x4 e - 210gx 


44. e - 2x ( 1 – e - 2x ) 


45. ( 1 + e- ) 2 (1-1 ) 


46. log ( e - s * sin 4x ) 


47. cot ( e4x cosec x ) 


48. x2 e2x log cosec x 


X 
9. tan - 1 tan h 

2 


50. tan h - 1 tap 

2 


1 


வகையிடுதல் 


199 


1 

3 
51. ( tan- ] 22 ) 


52. cos h - 1 


2x2 - 3 

5 


e23 


53. sin - 1 


a + b cos x 
b + a cos x 


*) 


54. cosec - l e82 + 1 


1 


55. cot - l cosec 4x 


56. cos - 1 


vi + x2 


57. sin - 1 [ ( 2x + 1 ) V2 — *81 

1 

2 
58. tan - 1 ( 1 + log2 x ) 


விடைகள் 6- 4 


1. 8x (2x + 1 ) 


2. sin 2x 


3. - 3 sin ( 3x + 4 ) 


4 . 


2x 
1 + x4 


1 


S. 


2 tan - 1 X 
1 + x2 


6 . 


1 


sin log x 


7 . 


tan x 


8 . 


2ax + b 
2 vax2 + bx + c 


9 . 


2ax + b 
ax2 + bx + c 


10 . 


- sin x . cos cos x 


11. ex seca ex 


12. etanx sec ? x 


13. x ( x + 1 ) 2 ( 5x + 2 ) 


14. x2 ( 4x2 3a2 ) ( x2 - a2 ) 


1 


1 


3 
2 


- 


15. – a ? ( x2 


- a2 ) 


16. - 22 X - 2 ( a2 + * % ) 


3 


17. a2 / ( a ? — ** ) 2 


az + x4 


200 


பொறியியற் கணக்கு 


18. - ( 2 + x ) ( 1 - x ) 2 ( 4 + 5x ) 
19. 2x (x2 - 1 ) ( x2 + 3 ) ( x2 + 1 ) -2 
20. 9x ( x2 - 1 ) V1 + ( x2 - 1 ) 3 
21. - 1 / ( 4 v1 = x V1 + VI x ) 
22. 1 / [ V1 -- * ( 1 + VI — x )3 ] 

3 

2 
23. Ź ( 3a – 2x ) VI ( a – *) 


24 . 


sin x 


25. ( x cos x + sin x ) sec® ( x sin x ) 


26. 2x tan - 1 x 


21. 


6x2 tan - 1 X3 

1 + X6 


28 . 


1 
2 v1 - x2 

x2 · sin - 1 x 


29. 272x — X2 


3 


30 . 


1 
72x - x2 


31. ** / ( a2 


** ) 2 


32 . 


a 


Vaz 


X % / x2 


33 . 


1 


34 . 


3 
3x - 7 


35. a * log a 


36. 10 


log10ecot 


37 . 


4 log100 sec 2 x 
14tan x 


38 . 


1 - 84 


39 . 


3x2 
1 . 


76 


40. log ( ax + x2 ) 


41. sec x 


42. sec x 


43. 4x 


I 


44. -e- 2x ( 2 + ( -22 ) ( 1 + c - 27 ) 


- 


1 
2 


வகையிடுதல் 


201 


45. - - ( 1 + e- ) ( 3 - 5e ) ( 1 -- e- ) 


2 


46. 4 cot 4x - 3 
47 . c4x cosec x • ( 4 - cot x ) cosec2 ( e4x cosec x ) 
48. e2x [ 2 ( x + 1 ) x log cosec x - x2 cot x ] 


49 . 


1 + tan h2 

2 


* 


-- 


(A see he ;) / ( 
50. ) 

[ + 


sec X 


3 
3 ( 1 + e2x ) (tan - le ) 


51. ex 


| 


+ c ) ( an - o , 3 
] - 


43 


52 . 


Vb2 


53 . 


--- 


02 
b + a cos x 


V (2x2 - 3) 2 - 25 


54. - 3 / Ve6x + 2 = 1 


55 . 


4 cosec 4x • cot 4x 

1+ cosec24x 


56 . 


1 
1 + x2 


57 . 


8 - 3x2 - 10x3 
2/02 - x ) [ 1- (2x + 1 ) 2 ( 2 - x3 ) ] 


58 . 


log x 
x ( 2 + log2 x ) 41 + logs x 


6.14 பிரதியிட்டு வகையிடல் 
சில சார்புகளை , குறிப்பாக நேர்மாறு வட்டச் சார்புகளை , 

, 
பிரதியிடலின் மூலம் உருமாற்றி , பின்வரும் மாதிரிகளில் 
காட்டியபடி , எளிதில் வகையிடலாம் . 


மாதிரி 19 
* ஐக் குறித்து வகையிடு : sin - 1 ( 3x - dx3 ) . 

y = sin - 1 ( 3x - 4x3 ) என்க . 


202 


பொறியியற் கணக்கு 


x = sin s எனப் பிரதியிட , 
y = sin - 1 ( 3sins 

4 sin30 ) 
எனவே , y = 30 , x = sin a ; 


sin - 1 ( sin 30 ) = 30 . 


அ - து , y = 3 sin - 1 x 


dy 
dx 


3 
01 - x2 


மாதிரி 20 


ஐக் 


VI + xº – 1 – x 
= tan - 1 

dy 

எனில் 
01 + x2 + 01 - 7 

dx 
காண் . தரப்பட்ட கோவையில் x2 = cos 20 என 

cos 20 என இட , 
y = tan - 1 V1 + cos 28 - VI - cos 28 

V1 + cos 20 + 41 - cos 28 


tan - 1 


V2 cos2 - / 2 sin ? 8 
V / 2 cos2 0 + / 2 sin20 


cos 

Sine 
= tan - 1 

cos 8 + sin a 


1 tan 8 
= tan - 1 

1. + tane 


= tan - 1. tan 


( - )--- 


-6 . 


M 
y = 

4 


-0 . x2 

0.x2 = cos 28 .. 


அ -து , y 


-- 


1 

cos - 1 x2 
2 


4 


* ---- 


2x 
1 -14 


01 - x4 


வகையிடுதல் 


203 


பயிற்சி 6- 5 


பொருத்தமான 
வகையிடுக . 


பிரயீடுகளின் 


மூலம் x ஐக் குறித்து 


1. cos - 1 ( 4x3 - 3x ) 


2. cos - 1 (1- 2x2 ) 


3. cos - 1 ( 2x2 - 1 ) 


4. tan - 1 


2 * 
1- 
x3 


5 . 


tan - 11 


3023 - x3 
a ( a2 - 3x2 ) 


6. cos- ] 


M 


1+ x 
2 


1 


7. cos- 1 


x2 
1 + x2 


8. cot - 1 


a2 - x2 


V 


x2 


9. tan - 1 


NM 


Ni + 


1 COS X 
1 + cos x 


10. cosec - 1 Vx4 + a4 


x2 


11. cot - 1 / x2 = 1 


12. ( x - 1 ) / 2x --- x2 

+ sin - 1 ( x - 1 ) 


13 . 


x Va - x2 


14. tan - 1 V1 + x2 -1 


2 


a2 


+ 


2 9in - 1 : 


15. tan - 1 

- / ar - x2 
x + Vas 


16. tan - 1 V2ax - x2 


விடைகள் 6-5 


1. --- 


3 
01 - x2 


2 . 


2 
01 - x2 


3 . 


2 
M1 


4 . 


2 
1+ x2 


- 
-2 / 


5 
. 


3a 
a2 + x2 


6 . 


21/1 


204 


பொறியியற் கணக்கு 


7. - 


2 
1 + x2 


8 . 


1 
Va2 + x2 

2a2x 
a4 + x4 


9 
. 


1 
2 


10 . 


11 . 


1 
x // x2 - 1 


12. 2 / 2x - x2 


13. Va2 - x2 


14 . 


1 
2 ( 1 + x2 ) 

1 
V2ax - x2 


1 


15 . 


16 . 


Va2 - x2 


எனக் 


6.15 மடக்கை எடுத்து வகையிடல் ( Logarithmic 

differentiation ) 
வகைப்படுத்தவேண்டிய சார்பை 

குறித்துக் 
கொண்டு , 6 - இன் அடிப்படையில் 

மடக்கையெடுத்து 

dy 
வகையிட்டு , அதிலிருந்து 

ஐக் காணும் 
dx 

முறையைக் கீழ்க் 
கண்ட இடங்களில் கையாள வேண்டும் . 
( 1 ) வகைப்படுத்தவேண்டிய சார்பு 

காரணிகளை 
உடையதாய் இருத்தல் . ( இதை , மடக்கை எடுக்காமலேயே 
வகையிடலாம் என்றாலும் , மடக்கை எடுத்து வகையிடல் 
எளிது ) . 


பல 


எடுத்துக்காட்டு : 

x Vx2 + 1 / ( 3x2 + 4 ) 
( 2 ) சார்பின்படி , 

மாறிலியாகவின்றி மாறியைக் 
கொண்டிருத்தல் . ( இங்கு , மடக்கை எடுத்து வகையிடலைத் 
தவிர வேறு முறை இல்லை ) . 


எடுத்துக்காட்டு : 

x , ( log sins . 


மாதிரி 21 

( 1 + x ) V2 + x 
x குறித்த வகைக் கெழு காண் : 

( 1 - x ) 2 1/2 -x 
( 1 + :) // 2 + x 

எனக் கொள் . 
( 1- x2 ) 12 - x 


வகையிடுதல் 


205 


ஃ 


log y ( 
= log ( 1 + x ) + log ( 2 + x ) - 2 log ( 1 - x ) 

1 
+ , log ( 2 - x ) . 


x- ஐக் குறித்து வகையிட , 
1 dy 1 

1 

+ 
y dx 1 + x 


. 


dy 
dx 


- 1+ 3 + [ ++ za + 

+ --- ) 


மாதிரி 22 
x ஐக் குறித்து வகையிடுக : ( x2 + 1 ) " ex tan x ) 

log ( ax + b ) 
y = ( x2 + 1 ) * er . tan x . log ( ax + b ) எனில் , 

log y = n log ( x2 + 1 ) + x + log tan - 
+ log log ( ax + b ) x- ஐக் குறித்து வகையிட , 
1 dy 

2x 

+ cot x . sec2 x 
y dx x2 +1 

1 
+ 

log ( ax + b ) ( ax + b ) 
2nx 

+1+ 2 cosec2 x 
x2 + 1 


--- 


+ 


dy 
ds 


( ax + b ) log (ax + b ) 
2nx 
x2 + 1 = 1 + 2 cosec 23 


|| 


y 


( 


nee (a +3 ) , 


( ax + b ) log ( ax + b ) 
y = ( x2 + 1 ) " ex tan x . log ( ax + b ) . 


மாதிரி 23 


dy 
x பனில் ஐக் காண் . 


} = xsin 


dx 


y = xsinx 


206 


பொறியியற் கணக்கு 


.. 


log y = 


sin x . log 


1 


dy 


1 
( sin x ) . 


= cos x log x 


sin x 


dy 
dx 


xsin 


+ cos x.log x 


] 


மாதிரி 24 


- ( cos x ) sin + ( sin x ) cos P T Sof /60 


dy 


START CON ? 


dx 


y = ( cos x ) sin ! + ( sin x ) cosx 

1 + y என வை . 

( cos x sin 
log u = sin * . log cos x 


u = 


sin x 


1 du 
u 

dx 


cos x . log cos x + sin x 


COS X 


= cos x . log cos X -sin x + tan x . 


du 
dx 


( cos x )sin 


cos X. log cos X - sin x tan x 


x 


( sip x ) COSZ 
log v = cos x . log sin x . 


1 


dy 
dx 


COS X 
sin x . log sin x + cos x . 

sin x 


V 


= 


sio x log sin x + cos x cot x 


dy 
dx 


( sin x ) Cos* 


[ S 


cos x cot x - sin x . log sin x 


dy 
dx 


11 


du 
da 


+ 


dy 

= ( cos x ) sinx 
dx 


cos x log cos - sin x tan x 


[ co 
[co 


: ] 
1 


+ ( sin x ) 05 * 


COS X cotx 


sin x log sin x 


வகையிடுதல் 


207 


பயிற்சி 6-6 


x ஐக் குறித்த வகைக் கெழு காண் : 

( x - 1 ) ( 2x +3) 
1 . 

3x +2 


M - 1} +3) 


2. Vx ( 4x + 1 


( 7- ) 3 2x 


3 
. 


4 . 


( x2 + 1) / 3x - 7 

3 

4 
( 2 - 5x ) 


( a - x ) 4 ( 6 - 2x ) 

( c - 3x ) 2 


. 


2 


e 


6 . 


5. 3cos x + 1 


tan - 1 x 
41+ x2 


x 


7 . 


cosm x sin x 

cosh2 x 


8 . 


X 
X 
X 


9 . 


** 


11. ( sin x ) log * 
13. ( tan x } log a 


10 . 
12. ( log x ) * 
14. --x log leg a 


1 


15. ( log x ) x + x togx 


16 . 


X 
x + x 


17 . 


log ( 1 + xs ) 


விடைகள் 6-6 


1 . 


V -1} s +3). [ 

zy 
++ ) 

- 2 (3 + 3 ) 
2. Em " [ +++ - ) 


208 


பொறியியற் கணக்கு 


3 . 


( x + 1) 3x - 7 

3 
( 2 - 5x ) 4 


2x 

3 
x2 + 1 

+ 2 3x7 


15 


+ 4 (2 — 5x ) 


] 


14 . 


( a - * ) 4 ( b - 2x ) 

( c - 3x ) 2 


6 , 
+ 

C 3x 


] 


5 
. 


3cos 4 + 1 sin log 3 


6 . 


erg tan - 1 X 
✓1 + x2 


1 
( 1 + x2) tan - 1 x 


7 . 


cosm x sip " x 

[ n cotx - m tan x - 2 tan h = ] 
cos ha x 


8. a * log a 
9. ** ( 1 + log x ) 


10 . 


** • log x . 


1 
1 + log x + 

x log x 


11. ( sin x ) log * 


[ cot x • log * + 


( 

[ co 
12. ( log x)" [ 

[ 
-- [1 + loglog * ] 


x log x) 
bog sin > ] 
] 


1 

+ log log x 
log x 


! 


13. ( tan x ) log * 


log x log tan x 

+ 
sin x cos x 

X 


7 


14. xlog log a 


15. 2 log x slog -1 + ( log x ) * log log 3 + ( log x ) -1 


1 


xt 


16. ** ( 1 + log x ) + 


( 1 to log x ) 

x2 


17 . 


( 1 + x ) ** log ( 1. + x ) • ( 1 + log x ) — 3x2 ** 

( 1 + x3 ) log2 ( 1 + x3 ) 


வகையிடுதல் 


209 


6.16 உட்படுசார்புகளை வகையிடல் 

தரப்பட்ட கோவையிலிருந்து x ன் சார்பாக y ஐ , அல்லது 
y ன் சார்பாக x ஐ எழுதமுடியாமற் போனாலும் , அப்படி எழுது 
வது எளிதாக இல்லாமற் போனாலும் , கோவையை உறுப்பு 

dy 
dx 


வாரியாக வகையிட்டு , அதிலிருந்து , ஐக் காணலாம் . 


மாதிரி 25 . 


x2 + y2 + 2gx + 2fy + c = 0 எனில் 

dy 
is ஐக் காண்க . 


தரப்பட்ட சமன்பாட்டின் ஒவ்வொரு உறுப்பையும் x ஐக் 
குறித்து வகையிட , 
dy 

dy 
2x + 2y 

0 
dx 


+ 2g + 2f as 


2 


dy 


அ து 


அ - து , ( y + f ) 


( x + g ) 


dx 


-- 


dy 
dx 


|| 


x + g 
y + f 


மாதிரி 26 


xy = y எனில் 

yd 
dx 


y ( y-- x log y ) 
x ( x - y log x ) 


எனக் காட்டு , 


x = y * 


y log x = * log y 


ஒவ்வோர் உறுப்பையும் x ஐக் குறித்து வகையிட , 
1 

dy 1 dy 
y + log x . 

+ logy 
dx 

y 

dx 


X 


y 


( log x - y) * 

2 ) 2 = loss 


y 


dy 
dx 


log y - 
log x - 


| 
RIXIP 


14 


210 


பொறியியற் கணக்கு 


( x log y - y ) 


== 


X 
1 


( y.log x - x ) 


y 


y ( y - x log y ) 
x ( x -ylog x ) 


மாதிரி 27 . 


sin x 
sinx 


dy 
எனில் 

ஐக் 

காண் . 


y = sin x 


... 


sin 3 

sin m 
y * sin x 


(sia 


sin x 
sin x 


) 


sin 


= sin x > 


* y = ( sin x ) 


logy 

y log sin x , 
x ஐக் குறித்து வகையிட , 
1 dy cos x 

dy 
y . 

+ log sin x .. 
sin x 

dx 


y dx 


( - log sin x ) * = y cots 


y cot x 


ஃ 


dy 
dx 


== 


== 


y2 cot x 
1 - y log sin x 


1 


log sin x 


y 


பயிற்சி 6-7 


பின்வரும் கோவைகளிலிருந்து , 3 ஐக் குறித்த ன் வகைக் 
கெழுவைக் காண்க . [ 1-19 ] 


1. x2 + y2 = a2 


2. ax2 + 2hxy + by2 = c 


வகையிடுதல் 


211 


* 2 


3 . 


V? 


+ 

52 


1 


22 


i 


4. ax2 + 2hxy + by2 + 2gx + 2fy + c = 0 


5. 


x + 3: 2 = 3 axy 


6. xy2 = ( x + y ) 


7. sin (x + y ) = cos xy 


ay - 1 


2x + 1 


9. ( x2 + y2 ) 2 


4a2xy 


10. xvity + v1+ x = 0 


11. sin y = x sin ( a + y ) 


12. 27ay2 = 4 ( x - 2a ) 3 


13 . 


y 
= tan 

b 


tan - 1 


14 


y 


( x + y ) 2 


15. y = V sinx + Nsiox + sinx + 


X 


X 


17. ( cos x ) 


( siny ) ? 


16. y = x 
18. ( sin x ) cos y = ( sin y ) cos * 
19. ( sin x ) x + y 


3 


dy 
20. XY = e- " , எனில் 

dx 


11 


log x 

எனக் காட்டு .. 
( 1 + log x ) 2 


21. VI – x2 + V1 - y2 


= ( x - y ) Tofu 


dy 
dx 


V1 - y2 

எனக் காட்டு . 
V1 - x2 


விடைகள் 6-7 


1 . 


2 
. 


w 


ax + hy 
hx + by 


va ? 


x2 


3 
. 


b2 x 
a2 y 


4 . 


ax + hy + 8 
hx + by + f 


1 


X2 


5 
. 


ay 
y2 


6 . 


3x2 + 2y2 + 6xy 
3x2 + 3y2 + 4xy 


ax 


212 


பொறியியற் கணக்கு 


7 . 


y sin xy + cos ( x + y ) 
cos ( x + y ) + x sin xy 


8 . 


y , x log y - ( y - 1 ) 
x y log x - ( x + 1 ) 


9 . 


azy - x3 – xy2 
x2y + y - a2x 


10 . 


2 / ( 1 + x ) ( I + y ) + y . // 1 + y 
x + 20/ [ 1 + x ) ( 1 + y ) / 1 + x 


11 . 


sine ( a + y ) 

sin a 


12 . 


13y 
2 ( x - 2a) 


) 
(! - * .) / ( sec = -- 

- * , ) 


13 . 


14 . 


2 ( x + y ) cos ( x + y ) ? 
1-2 ( x + y ) cos ( x + y ) 2 


1 


COS X 


15 . 


16 . 


ye 
x ( 1 - y log x ) 


2y -1 


17 . 


log sin y + y tan 
log cos x - x cot y 


18 . 


cos y cot x + sin x log sin y 
cos x cot y + sin y log sin x 


19 . 


x - ( 1 + y ) y cot x 
( x + y ) log sin x - 1 


6.17 ஒரு சார்பை மற்றொரு சார்பைக் குறித்து வகையிடல் 

துணையலகின் மூலம் வகையிடல் 
u ( x ) , V ( x ) என்பவை x ல் இரு சார்புகள் எனில் , v ( x ) ஐக் 
குறித்த u ( x ) ன் வகைக்கெழுவை , 
du du 

dv 
dy dx dx 


| 


A 


என்ற வாய்பாட்டைப் பயன்படுத்திக் காணலாம் . 

இதில் u , V இரண்டும் x என்ற துணையலகு ( parameter ) 
மூலமாகக் கொடுக்கப்பட்டதாகவும் கொள்ளலாம் , 


வகையிடுதல் 


213 


X 


மாதிரி - 28 
Vx2 + 1 என்பதை 2x3 என்பதைக் குறித்து வகையிடு . 

u ( x) = /x2 + 1 , 
v ( x ) = 2x3 என வை . 

du 
dx 

Vx2 +1 
dy 

6 : 2 . 
dx 
du du 

1 
dy dx 

6x Vx2 + 1 


. 


மாதிரி 29 


1 
sec - 1 
2x2 - 1 

என்பதை , 11 - x2 ஐக் குறித்து வகையிடு . 

1 
sec - 1 2x2 - 1 

= cos - 1 ( 2x2 - 1 ) = u ( x ) எனவும் , 
v (x ) = / 1 - x2 எனவும் வை . 

x = cos 8 என இட , 
u = cos - 1 (2 cos2 ) - 1 ) = cos - 1 ( cos 2 8 ) = 20 , 
y = 01 - cos28 = sin 8 . 
du du / dy 2 2 
dy da do 

COS 8 


* 


11 


DIN 


மாதிரி 30 


dy 


di. ஐக்காண் 


y = a ( 1 - cos 8 ) , x = a ( 0 + sin 6 ) எனில் 

dy 

= a sin s , 
de 
dx 

= a ( 1 + cos 0 ) 
de 


dy 


8 8 
2 sin ; cos 


dy 
dx 


|| 


dx 
de 


/ 


sin 
1+ cos . 


ds 


2 cos2 

2 


= tan 


tan : 


214 


பொறியியற் கணக்கு 


மாதிரி 31 


x = ecos 


t 


dy 
y = sin - 1 t எனில் ஐக் காண் . 

dx 


1 


dx 


dy 
dt 


1 


t 


ecos 


VI 


t2 


V1 - 12 


ஃ 


dy 
dx 


--- 


dy / dx 
dt ; dt 


eccs 


பயிற்சி 6-8 


1 .. 


a cos x ஐக் குறித்து b sin x ஐ வகையிடு . 
a sec 0 ஐக் குறித்து b tan 0 ஐ வகையிடு . 


2 . 


3 at 


3 at 


3 
. 


என்பதைக் குறித்து 
1 + 13 

ஐ வகையிடு . 
1 + 13 


sin o 
4. 10 ஐக் குறித்து cos | ஐ வகையிடு . 

. 

dy 
5. x = a cos3 t , y = b sina t எனில் என்ன ? 


dx 


6. cos 26 ஐக் குறித்து sin 6 ஐ வகையிடு . 
7 . sec as 9 , eax ஐக் குறித்து வகையிடு . 
u = 3 cosO 

y = 3 sins - sin3 8 
du 


8 . 


cos38 , 


எனில் 

ay ஐக் காண் . 


9 . u = a ( 2 cos t -- cos 2t ) , v = a ( 2 sin t + sin 21 ) 
du 

என்ன ? 
dv 


எனில் 


dy 
10. x = a cos h 2t , y = b sin h 2t எனில் என்ன ? 

dx 
11 . x = + 

a sin 20 ( 1 + cos 20 ) , y = a cos 20 ( 1 - cos 20 ) 
dy 
எனில் 

dx 

ஐக் காண் . 


X 


12. sec - 1 


1 
2x2 


ஐக் குறித்து 


tan - 1 


1 


ஐ 


V1 - x2 


வகையிடு . 


வகையிடுதல் 


215 


13 . 


u = tan - 1 

01 - 2 

t 


dy 
tan - lt or coflo 

du 


ஐக் 


( காண் . 


14 . 


2t 
x = tan - 1 

1- 2 


, y = sin - 1 


21 

dy 
எனில் 
1 + 2 


d * ஐக் 


காண் . 


* 


15. ( sin x ) sin x ஐக் குறித்து x 


ஐ வகையிடு . 


விடைகள் 6-8 


1 
. 


- 


b 

cot e 


2. . 


b 

cot 


2t - 14 
1-213 


sin 1 . 


3 . 


4 . 


- 10 


( log10 e ) tan ! 


5 . 


tano 


6 . 


cosec 


sec ax tan ax 


7 . 


8 . 


cots . 


eax 


9 
. 


10 . 


cot h 2t 
a 


38 
cot 

2 
sin a ( 2 cos 20 - 1 ) 

cos 38 


41 . 


12 . 


- 


1 
2 


13 . 


1 
3 


14. 1 


15 . 


xx ( 1 + log x ) 
( sin x ) sin x • cos x • ( 1 + log sin x ) 


..| 


7. தொடர்ந்து வகையிடல் 


( SUCCESSIVE DIFFERENTIATION ) 


7 • 1 x ன் ஒரு சார்பான y ஐ x ஐக் குறித்து வகையிடக் 
கிடைப்பது x ன் மற்றொரு சார்பாக இருக்கும் . அதையே 
மீண்டும் x ஐக் குறித்து வகையிடக் கிடைப்பது y ன் இரண்டாம் 
வகைக்கெழு எனப்படும் . இதை மீண்டும் வகையிட , y ன் 
மூன்றாம் வகைக்கெழு கிடைக்கும் . 


7 • 2 குறையீடுகள் : x ஐக் குறித்த y ன் முதல் , இரண்டாம் 
மூன்றாம் , ... பொதுவாக 1 ஆம் வகைக்கெழுக்கள் 

n முறையே 
dy day day 

.... 

d" y 
dx dx2 dx3 dx" 
என்று குறிக்கப்படும் . இவற்றின் வேறு வடிவங்கள் : 

y1 ( x ) , yll ( x ) , ylll ( x ) , ... , y " ) ( x ) ; 
y , ( x ) , y2 ( x ) , y9 ( x ) , ... , yn ( x ) ; 

d 
Dy , Day, D3y , ... , D " y , D = 

dx 


y = f ( x ) என்பது சார்பு எனில் , இவற்றை 

f ( x ) , f i (x ) , fl ( 3 ) , ... , f { n } ( x ) எனவும் குறிக் 
கலாம் . 

சாராத மாறி இன்னதென்று தெளிவாகத் தெரிவதானால் 
அதை அடைப்பில் குறிப்பிடாமலும் இருக்கலாம் . சாராத மாறி 


என்ற நேரம் எனில் அதைப்பொருத்த y ன்வகைக்கெழுக்களை , y , y 


y , எனக் குறிப்பதும் உண்டு . 


தொடர்ந்து வகையிடல் 


217 


மாதிரி 1 


3 


3)2 


* ஐக் குறித்த மூன்றாம் வகைக்கெழுவைக் காண் : ( 4x 

3 
y = ( 4x - 3 ) - எனில் , 

( 


dy 
dx 


* 


day 
dx2 | 

= 6 . 


- ( e - 3 + - 6(4-1 

6-3<ke -3; } ==12-5-1 
2- 12 (-1 ) (4-3-3.4--2446-3-2 

ஐ -- 24 (66 - 3– 


3 
2 


மாதிரி 2 
x , y இரண்டும் ன் சார்புகள் எனில் 

day * - * 
dx2 

* 3 


எனக் காட்டு . x = 12 + 3t , y = 20 + 13 எனில் 

dy2 

ன் 

dx2 
மதிப்பை = 1 ஆக இருக்கையில் காண்க . 


dy 
dx 


* 


y 


|| 


dy 
dt 
dx 
dt 


== 


இதை மீண்டும் வகையிட , 


dx 
dt 


* - 4 ( ! ) - 4 (4) 

* - * 


* - * 


زم 
ز 


1 
* 


|| 


* 3 


218 


பொறியியற் கணக்கு 


day 


* - * 


dx % 


* 3 


2 . 


t2 + 3t எனில் , 
* = 2t 
2t + 3 , 

+ 3 , * 
y = 2t + t3 எனில் , 
y = 2 + 3t2 , y = 6t . 

* - * ( 2t + 3 ) 6t - ( 2 + 3t2 ) 2 
* 3 

( 2t + 3 ) 3 
2 ( 312 + 91 - 2 ) 

( 2t + 3 ) 3 


day 


dx2 


t = 1 என 


day 


dx2 


20 
125 


4 
25 


= 1 ) 


கவனிக்க : 
day 

+ 
dx2 


day / d2x 
dt2 dt2 


/ 


* மா திரி 3 


day 


2a2 : 2 
+ 


= 0 


எனக் 


y5 


y3 


ys - 3ax2 + x3 = 0 எனில் 

dx2 
காட்டு . 

3ax2 - x3 . 
வகையிட , 

3y2y1 = 6ax - 3x2 
ஃ y2y1 

2ax * 2 . 
மீண்டும் வகையிட , 
yay2 + 2yy12 = 2a - 2x . 

2a - 2x - 2y y12 
y2 


y2 


-3 ( ---- > ( == * ) ) 


2 


= 


[ y3 ( a - x ) - ( 2ax - x2 ) 2 ] 


y5 


> 


தொடர்ந்து வகையிடல் 


219 


-- 


2 
y5 


[ 3ax2 


x3 ) ( a - x ) - ( 2ax - x2 ) 2 ] 


2a2x2 


y 


2a2x2 


y2 + 


0 . 


| 


15 


1. y 


7.3 நியம விளைவுகள் 

( ax + b ) m எனில் 
y1 = m ( ax + b ) m - 1 • a 
y2 = m ( m - 1 ) a ? ( ax + b ) m - 2 


இவ்வாறு தொடர்ந்து வகையிட , 
y = m [ m - 1 ) ( m - 2 ) ... ( m - n + 1 ) at ( ax + b ) m - 1 
m ஒரு மிகை முழுவெண் எனில் , 
ym = m ! am 

= 0 ym + 2 = ym + 3 
அதாவது , 

yn = m ! am , n = m 


ym + 1 


0 , n > m . 


2. y 


= ( ax + b ) -1 எனில் 
y = ( -1 ) a ( ax + b ) -2 , 
y2 = ( -1) ( - 2 ) a2 ( ax + b ) -3 


இவ்வாறே தொடர்ந்து வகையிட , 
yn = ( -1 ) ( -2 ) ( -3 ) ... ( -n ) an ( ax + b ) - ( n + 1 ) 
= ; 

( -1 ) " n ! a " 
( ax + b ) +1 


இதேபோல் , 
y = ( ax + b ) -2 எனில் 

( -1 ) " ( n + 1 ) ! a " 

( ax + b ) " + 2 
எனக் காட்டலாம் 


11 


220 


பொறியியற் கணக்கு 


3. y 


= log ( ax + b ) எனில் 


y1 


ax + b 

= a ( ax + b ) -1 


முன் விளைவைப் பயன்படுத்தி , இதன் ( n - 1 ) ஆவது 
வகைக் கெழுவை எழுத , 

( -1 ) 1-1 ( n - 1 ) ! al - 1 
yn = a . 

( ax + b ) * 
( -1) -1 ( n = 1 ) ! a " 

( ax + b ) " 


4. y 


= sin ( ax + b ) எனில் 
y = a cos ( ax + b ) 
y2 

a2 sin ( ax + b ) 
y3 = -as cos ( ax + b ) 
y4 = a4 sin ( ax + b ) 


இவற்றைப் பின்வருமாறு எழுதலாம் : 

y1 = a sin 


y2 = as sin ( 2 . + as + b 


( 2 + 4 +5 ) 

alan ( 2. " + 6 ) 
y ; = a sin ( 3. * + as + b 

25 + 6 ) 

+ 5 ) 


y4 


a + sin ( 4 . 

2 

+ ax + b 


எனவே , n ஆவது வகைக் கெழு 


ya = at sin 


sin ( = ++ x + ) 


5. y 


= cos ( ax + b ) எனில் , 


yn 


= at cos 


cos ( * * + ax + 6 ) 


தொடர்ந்து வகையிடல் 


221 


என இதேபோல நிறுவுவதை ஒரு பயிற்சியாகக் கொள்க . 

குறிப்பாக , y = sin x எனில் . 


Yn = sin 


nr 

+ x 
2 


* ) 


. 


y 


= cos x எனில் , 


ma 


ya = cos 


+ x 


2 


) 


a 


6. y = ear sin ( bx + c ) எனில் 
y = b sex cos ( bx + c ) + a eax sin ( bx + c ) 

= r cos d , b = r sin d என இட , இதை 

y1 = r eon [ sin d cos ( bx + 1 ) + cos d sin ( bx + c ) ] 
என எழுதலாம் . 

அ - து , y = r eax tin ( bx + c + d ) 


இதை மீண்டும் வகையிட , 

rb ean cos ( bx + c + d ) + ra eax sin ( bx + c + ) 
r2 gam [ sin d cos ( bx + c + d ) 

+ cos disin ( bx + c + ) ] 
= r2 eas sin ( bx + c + 2d ) . 


இவ்வாறே தொடர , 

y = rr eax sin ( bx + c + nal ) , 


b | 


T 


Va2 + b2 , tan d = 


a 


7. y 


= 


ed : cos ( bx + c ) எனில் 
ya = r " ear cos ( bx + c + nal ) , 


T 


Va2 + b2 , tan d = 2 


இதை , விளைவு 6 ஐப் போலவே ? நிறுவுவதை 
பயிற்சியாகக் கொள்க . 


ப 


222 


பொறியியற் கணக்கு 


a 


b 
கவனிக்க : tan d இதிலிருந்து , * , + * க்கு 
இடைப்பட்ட -ன் மதிப்பைக் காணவேண்டும் . இச்சமன்பாடு 
d- வுக்கு இரு மதிப்புக்களைத்தரும் . அவ்விரண்டில் தேவையான 
மதிப்பு , r sin d = b , r cos d = a , ( r > 0 ) , என்ற சமன்பாடு 
களில் ஒன்றையும் நிறைவுபடுத்தவேண்டும் . 


மாதிரி 4 


X 


y 


எனில் yn ஐக் காண் . 
( 4x2 - 1 ) ( x - 1 ) 


* 


X 


y 


1 


1 


11 


( 4x2- 1 ) ( x - 1 ) = ( x - 1 ) ( 2x - 1) ( 2x + 1 ) 
பகுதி பின்னப்படுத்த , 
y = 

3 (x - 1) - 2 ( 2x - 1) + 6 ( 2x + 1 ) 
= 1. - - ( 1} + - ) ( " * 

+ 6 (2x + 1)" + 1 
அ - து , y , = ( - 1) " n ! 
+n [ 5< s ))-- 
( 23 - 1 ) " + 1 

( - ) 


1 ( -1) " • n ! 211 


211-1 


+ 


21-1 
3 ( 2x + 1 ) " + 


மாதிரி 5 


n ஆவது வகைக்கெழுவைக் காண் : 

( x - 1 ) ( x + 2 ) 2 
தரப்பட்ட கோவையை y எனக் 

அதைப் 
பின்வருமாறு பகுதி பின்னப்படுத்தி எழுதலாம் : 


கொண்டு 


y = x - 3 + 9 ( x - 1) 


+ 


80 
9 ( x + 2 ) 


16 
3 ( x + 2 ) 2 


( x - 3 ) என்ற உறுப்பின் காரணமாக y1- ல் தான்கு 
உறுப்புக்களும் , மற்ற வகைக் கெழுக்களில் மூன்றே உறுப்புக் 


தொடர்ந்து வகையிடல் 


223 


களும் இருக்கும் . எனவே , விடையை n = 1 க்கும் , n > 1 க்கும் 
தனித்தனியே குறிப்பிடவேண்டும் . 


+ 


1 80 

32 
எனவே , y1 = 1 - 

9 ( x - 1 ) 2 9 ( x + 2 ) 2 3 ( x + 2) 3 
( -1) " n ! 80 ( -1 ) " n ! > 
9 ( x - 1 ) ^ + 1 9 ( x + 2 ) " + 1 
16 ( -1) " ( n + 1 ) ! 

n > 1 
3 ( x + 2 ) * + 2 


yn 


+ 


மாதிரி 6 

y = sin x sin 2x sin 3x எனில் , yn > y4 ஐக் காண்க . 
y = sin x sin 2x cos 3x 


-- 


} ( cos 3s 
( cos 3x - cos x ) cos 3x 
[ cos2 3x - cos x cos 3x ] 


|| 


-- 


1 
2 


1 
2 


y = 


- 


( 1 + 
( 1 + cos 6x ) - (cos 4x + cos 2x ) 

22 ) 
-- [1 + cos 6x - cos 4x - cos2x ) . 
= 3. --1 [6" cos ( 68 + " ") -4" cos ( 44 + " " 

2"cos ( 28 + "" )) 


n = 4 என இதில் இட , 

1 
4 [ 64 cos ( 6x + 21 ) - 44 cos ( 4x + 21 ) 

- 24 cos ( 2x + 27 ) ] 


| ( 


= 64 cos 4x + 4 cos 2x - 324 cos 6x . 


224 


பொறியியற் கணக்கு 


மாதிரி 7 

y = @ 8 * sinax cos3 x 67 60f760 Yn 6TKÖT SOT ? 
y = ex sin ? x cos3x 


= 232 


( cos 3x + 3 cos x - cos 2x cos 3x — 3 cos 2x cos x ) 


sac1 - cos 2x ) Į ( cos 3x + 3 cos x ) 
= ses" — 3 
1/1 [ co 

( cos 5x + cos x ) 

- 5 , x ) ] 
= cos ( -ė 

-ąc - cos sx ) 


es 


cos 3x + 3 cos x 


1 
2 


1 


( cos 3x + cos x ) 


cos 3x + cos x 


y : 


1 

e $ * ( 2 cos x - cos 3x - cos 5x ) 
16 


1 


28x cos x , v 


11 


1 

1 
= 

e3x cos 3x , w = es : cos 3x . 
16 

16 


Un 


1 
ri " est cos ( * to n di ) , 

), 


ri - 738 + 12 = v10 , tan di 

vio , tan di = 


11 HIM 


di 


= tap - 1 


1/ 


n 


U , 


10 
8 


eso cos 


( 


x + n tan - 1 


1 
16 


92 


--- ) 
" ) 
rg = 32 F 32 = vi tan do = = 1 , de = 
: V , - (372)" es * cos ( 3x + n 

A ) 


* 


தொடர்ந்து வகையிடல் 


225 


W.16 


= 1 , " ** cos ( 3x + * * ) . 


rs = 

1/32 + 52 = / 34, tan ds 


5 
3 


|| 


ds 


5 
= tan- 1 


3 


V = 0 


- 


Wm 


--... (*+ ..--1 ) 
-- 
[ * - ( -+-- ) 
- it an (ax + + - + an (as + aar 3 ) ] 


மாதிரி 8 


tan - 1 


( 8 ) 


வின் n ஆம் வகைக்கெழு என்ன ? 


y = tan - 1 


எனில் 


1 


e 


y1 


= 


1 

x2 
1+ 


a 


x2 + a2 


--- x +13. - 12)- 1 [ - + a + == ia) 

] 


1 
X + ia 


2 


1 
x - ia 


தை ( n - 1 ) முறை வகையிட , 
( - 1 ) " - 1 ( n - 

1 
In 

2 

( x + ia ) " 
15 


1 
( x - ia) " 


226 


பொறியியற் கணக்கு 


பயிற்சி 7-1 


x ஐக் குறித்த இரண்டாம் வகைக்கெழுவை காண் [ 1 , 2 ] . 

logs 
1 . 

2. ear ( ax + b ) 


* 


2 ஐக் குறித்த மூன்றாம் வகைக்கெழுவை காண் [ 3 , 4 ] . 


3. x3 sin 2x 

4. tan - 1 

M1 - x3 
x ஐக் குறித்த y ன் இரண்டாம் வகைக் கெழுவைக் காண் [5-7 ] . 
5 . * = a cos t , 

y = b sint 
6. x = a cos3 t , y = b sin3 t 
x = tan 8 , 

y = sin2 0 


1 . 


|| 


h2 -ab 
8. ax2 + 2hxy + by2 = 1 எனில் , y " ( 3 ) 

(( hx + by) 
எனக் காட்டு . 

2a3xy 
9. 18 + y3 - 3axy = 0 எனில் , Day 

( ax - y ) 3 
எனக் காட்டு . 
10 . y = ( x - a ) ( x - b ) எனில் 

2 
dx ( day 3 

0 எனக் காட்டு . 
dx3 dx2 
x ஐக் குறித்த n ஆம் வகைக் கெழுவைக் காண் [ I1 

1 
11 . 

12 . 
) ( ) 

( x + 1 ) 2 ( 2x + 1 ) 


13. log (4- x2 ) 


14 . 


( x - a ) ( x - b ) ( x - C ) 


16 . 


x3 
15 . 

( x -3) ( x + 1 ) 
17. sins * 


x2-1 


18. cos4 x 


19. sin 3x cos 2x 


20 . 


cos x cos 2x cos 3x 


21. sina * cos3 x 


22. sin3 * cos5 x 


23. * sin x 


24. 24x cos 3x 


தொடர்ந்து வகையிடல் 


227 


25. e - 4x cos 2s 


26. -2x sin 3x 


27. e4w sin2 x 


28. sin 2x sin x 


29. e2 = sin 2x cos 4x 


30. e5w sins x 


1 
( x2 + a2 ) ( x2 + b ) 2 


X 


32. V2 


COS 


என்பதன் மூன்றாம் வகைக் கெழுவைக் 


V2 


காண்க . 

33. e3x sin 3x ன் 4 ஆம் வகைக் கெழு என்ன ? 
34. sin x sin 43 ன் 8 ஆம் வகைக் கெழுவைக் காண்க . 
35. cosa x sin3 x ன் 8 ஆம் வகைக் கெழு என்ன ? 


விடைகள் 7-1 


2 log x 


- 3 


1 . 


x3 


2. 3x ( 9ax + 6a + 9b ) 
3. 4 (3- 252 ) cos 25 - 24 x sin 2x 

1+ 2x2 
4 . 

5 


( 1 - x2 ) 2 


b 


5 . 


coscc3t 


a2 


6 . 


b 

cosect sec4t 
302 


7. 2 cos2 0 ( 4 cos21-3 ) 


11. n ! 


12. ( - 1 ) " n ! 


[ - ! - ! -1 + (I -22 )... ) 
[ 

+ ( +17 

- ( 11 ) 


n + 1 


+ 


[ (x + 1)* +2 


228 


பொறியியற் கணக்கு 


(a - b) (a –c) (x = aja + 1 


1 - 


16 . 


, n > 2 ; 


1 ; 


13. ( — 135* ( n − 1 ) [(x +230 + (0–2)"] 
14. ( — 1)** ! I ) (* 
15. * (- 1) + [623 + 6x +1 ]," > 

. 1 
-46* 223): – 466 + 15e, n = 1 
16. {(-1) [ x = + - +1 ]. - 

23- [ 6-16 - ( + 13 ] .n = 1 
2 + ( -13-6 + 130, = 2. 
17. [ 3 sin (x + " ") + sin ( * + " )] 

cos ( ax + :) 
» [ su sin ( sx + " 7) + sin ( * + " )] 
: [ " cou ( 6x + ** + 4"cos (*v + "?) 

:) ] 
- { su cos ( sx + 1 ) 
5x + 2 ) + 3" cos 7 ) 

-2 005 ( + " )] 


18 . 


4 " 
8 


+ 212–1 cos 


( 23+ ** ) 


2 


19 . 


20 . 


+ 2 " cos ( 2x + 


2 


· 21 . 


3x + 


தொடர்ந்து வகையிடல் 


229 


2 ) +2.4 " sin 


+2.4 " sin ( 4x + 


2.6 " sin ( 6x + 


8 " sin 


n 


2 


24. 5n e4x cos 


25. ( 

25) e- 4x cos 


2x + * tan - 1 


n 


22. [ -2° sin ( 2x + 7 ) + in ( ** + " ) 

( 6x + " ) in ( 8x + " ) ] 
23. 22 c * sin ( x + 

* + ** 

) 
( 3x + n tan- ) 

( 2x + 1 ) 
26. 132 -22 sin ( 3x + * -tan - 1 

( - ) 
27. 2n9–1 eux - 2. (205 " eticos 

* cos ( 2x + 1 ) 
2. ! [ : - ( + ) tan-13 ] 
€ 24 [ 3 (te 2) 

- 

sin ( * + n tan-- 1 ) ] 
Q eS = (25 + a 
2232 ( ax 

5 
- € 5 * ( 25 + 9a2y sin ( 3ax + n tan - 1 3 


2x + n tan - 1 


2 
- 10 * cos ( 3x + # tan - 13 ) 


1 


29 . 


2 
53 sin ( 7x + n tan - 1 


2 


30 . 


ax + n tan- 1 


n 


230 


பொறியியற் கணக்கு 


31 . 


( 2 }} [ { x + kyar - x - ky } 

- ! { ( x + ay -1 - (க-1)-1 } ) 
32. «V2 cos ( $ 2 + ) 


X 


33. - 324 e3 : sin 3x 


| 


34. , ( 3s cos 3x - 58 cos 5x ) 

1 


35 . 


1 

( 38 sin 3x + 2 sins - 58 sin 5x ) . 
16 


7.4 வகைக்கெழுச் சமன்பாடுகளை அமைத்தல் 

வகைக்கெழுக்கள் உள்ள சமன்பாடு , வகைக்கெழுச் சமன் 
பாடு எனப்படும் . 


x , y என்ற இரு மாறிகள் அடங்கிய ஒரு சமன்பாடு தரப் 
பட்டால் , அதை வகையிட்டு , x ஐக் குறித்த y ன் வகைக்கெழுக் 
களும் , x , y ஆகியவையும் அடங்கிய ஒரு வகைக்கெழுச் சமன் 
பாட்டை அமைத்தல் கூடும் . அம் முறையைப் பின்வரும் மாதிரி 
கள் விளக்கும் . 


மாதிரி 9 


y = asin ( x2 + b ) + * எனில் , a , b ஆகியவற்றை நீக்கக் 
கிடைக்கும் வகைக்கெழுச் சமன்பாட்டை அமைக்க . 


நீக்கவேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை எதுவோ அத்தனை 
முறை சமன்பாட்டை வகையிட வேண்டும் . 


தரப்பட்ட சமன்பாடு : 


y = a sin ( x + b ) + 


4 . 


தொடர்ந்து வகையிடல் 


231 


dy 
dx 


2a x cos (x + b ) + ; 
= 2a cos ( x2 + b ) - 4axsine ( x2 + b ) + ; 


day 
dx2 


இம்மூன்று சமன்பாடுகளிலிருந்து 9 , 6 ஐ நீக்க வேண்டும் . 


முதல் சமன்பாட்டிலிருந்து , 


a sin ( x2 + b ) = y - . 


இதை மூன்றாம் சமன் பாட்டில் பிரதியிட , 
day 

1 
y 

+ 
dx2 

2 


- 4x2 


( 


} 


day 
அ - து , 2 + 2x2 ( 4y - 2 ) - 1 = 0 . 

dx2 


இதுவே தேவையான வகைக்கெழுச் சமன்பாடு . 


மாதிரி 10 . 


sin - 1 x = 


My எனில் , 
( 1 - x2 ) yll - x } ! - 2 = 0 எனக் காட்டுக , 
sin - 1 x = Vy. 
y = ( sin - 1 x ) 2 . 

dy sin - lx 
y1 

= 2 
dx 

VI - X2 


இரு பக்கங்களையும் வர்க்கப்படுத்தி , குறுக்கே பெருக்க , 

( 1 - x2 ) } 12 = 4 ( sin - 1 x ) 2 = 4y 
ஃ ( 1 - x2 ) y12 - 4y = 0 . 


வகையிட , 

2 ( 1 - x2 ) yi y2 - 25 y12 - 4y1 = 0 . 
2y1 ஆல் முழுவதும் வகுக்க , 

( 1 - x2 ) y2 - xy | - 2 = 0 . 


232 


பொறியியற் கணக்கு 


மாதிரி 11 


X 


y = ( x + +1 + x2 )ு எனில் 
( 1 + x2 ) y2 + xyl : - m2y = 0 எனக் காட்டு . 

y = ( x + 01 + x2 ) m . 
* 11 = m ( x + VI + x2)»-1 ( 1 + 

V1 + x2 
= m ( x + +1 + x2 ) 1-1 ( VI + x2 + x ) 

VI + 

x2 
m ( x +41 + x2 ) » 

V1 + x2 


--- 


my 


v1 + x2 


y1 


my 

V1 + x2 
இரு பக்கங்களுக்கும் வர்க்கம் எடுத்து , குறுக்கே பெருக்க , 

( 1 + x2 ) y : 2 = m ? y2 . 
இதை வகையிட , 

2 ( 1 + x2 ) y1 y2 + 2x y12 
2y1 ஆல் வகுக்க , 

( 1+ x9 ) y2 + xy1 - m2y = 0 . 


2m2 yy1 . 


My2 


மாதிரி 12 
y == x2 cos : எனில் 

4xy1 + ( x2 + 6 ) y = 0 எனக் காட்டு . 
= x2 cos x . 
ஃ y = 2x cos - x - x2 sin x , 

12 2 cos x = 4x sin x - x2 cos x . 
x2 y2 - 4xy1 x2 ( 2 cos x - 4x sin x - x2 cos x ) 

4x ( 2x cos X - x2 sins ) 
( x2 + 6 ) x2 COS X 

( x2 + 6 ) y 
x2 y2 - 4xy1 + ( x2 + 6 ) y = 0 . 


தொடர்ந்து வகையிடல் 


233 


பயிற்சி 7-2 


நீக்கி 


வகைக்கெழுச் 


1. y 


மாறிலிகள் a , b ஆகியவற்றை 
சமன்பாட்டை அமை [ 1 - 7 ] . 

= a sin mx + b cos mx 
2. y 

aepx + be - px 

= ( a + bx ) ema 
4. 2ay = ax2 + b + x2 log 


3. y 


5. xy 


= aex + be - x 


6.xy = a cos mx + b sin mx 


7. xy 


b 
ax2 + 


8. y 


= sin - 1 x அல்லது , cos - 1 x எனில் 

( 1 - x2 ) y " = xy = 0 எனக் காட்டு . 
= eax sin bx எனில் , 


9. ) 


day 
dx2 


2.0 


+ ( a2 + b2 ) ( a2 + b2 ] y = 0 எனக்காட்டு . 


dx 


10. y 


= e - cos x எனில் , y பின்வரும் சமன்பாட்டைத் 
திருப்திப்படுத்தும் எனக் காட்டு : 


1 . 


D4 y + 4y = 0 , D = 


dx 


11. y 


log x 

எனில் , 


X 


x3 y3 + 6x2 y2 + 4xy | - 4y = 0 எனக் காட்டு . 
12. y = ex tan - 1 x எனில் 

( 1 + x2 ) y2 - 2 ( 1 - x + x2 ) y1 + ( 1 - x2 ) y = 0 
எனக் காட்டு . 

x2 
= Ae + Be எனில் 
( 2x - 1 ) y2 -- ( 4x2 + 1 ) y1 + 2 ( 2x2 - x + 1 ) y = 0 
எனக் காட்டு . 
ax2 + bx + c 

ds y day 
எனில் ( 1 - x ) 
1- x 

dx2 
எனக் காட்டு . 


13. y 


14. y 


3 


dx3 


234 


பொறியியற் கணக்கு 


15. y = A 

( x + Vx2 - 1 ) m + B ( x - Vx2 - 1 ) 
எனில் , 

( x2 - 1 ) y2 + xy1 - m2 y = 0 எனக்காட்டு . 


16.yVx = sin - 1 Vx எனில் 
4x ( 1 - x ) y2 + 2 ( 3 - 4x ) y1 = y எனக் காட்டு . 
17. y = a cos log x + b sin log x 6T 601160 
day dy 

+ y = 0 எனக் காட்டு . 
dx 


dx2 

+ S 


18. y = sin ( m sin - 1 x ) எனில் 
( 1- x2 ) y2 - xy + m2 y = 0 எனக் காட்டு . 
a sin - 1 x 

எனில் 
( 1 - x2 ) y2 - xy | - a2 y = 0 
எனக் காட்டு . 


19. y = 


d2 x 


20. x = Ae - ke cos ( nt + ) 


dx 
dt 


+ ( k2 + n2 ) x 


dt2 + 2k 


எனக் காட்டு . 


a 


21. x = A cos ( nt + d ) + 

n2 - p2 


cos pt எனில் 


dex 
dt2 

+ n2 x = a cos pt எனக் காட்டு . 


விடைகள் 7-2 


1. y2 + m ? y = 0 
2. y2 - pay = 0 
3. y2 - 2ny : + n2y = 0 
4. x2y2 = xy ; - y = 0 
5. xyz + 2y1 -- xy 0 

2 
6.y2 + Sy1 + m2y = 0 
7. # Py2 + 2xy | -2y = 0 


தொடர்ந்து வகையிடல் 


235 . 


7 • 5 * லைபினிட் சின் தேற்றம் ( Leibnitz s Theorem ) 


இரு சார்புகளின் பெருக்குத் தொகையின் 7 ஆவது வகைக் 
கெழுவைக்காண லைபினிட்ஸ் தந்த ஒரு தேற்றம் பயன்படுகிறது . 


தேற்றம் 

u , v என்பவை -ன் இரு சார்புகள் எனில் , 
D * ( uv ) unv + " cl ur- 1 v1 + " c2 un - 2 v2 + 

+ " cr un- y .. + 


+ uv • 


நிறுவல் . 

தொகுத்தறி முறையைப் ( Method of Induction ) 
படுவோம் . 


பயன் 


| 


தேற்றத்தின்படி 
D " ( uy ) = unv + * cy u ; -1 VI - + * czu ; -2 V2 + ... 

+ " c , un- yr + + uv,.. ( 1 ) 
n ன் மதிப்பு m ஆக இருக்கையில் இது உண்மை எனக் 
கொள்வோம் . எனவே , 


Dm ( uv ) 


Tmy + mcl um - 1 v ] + c2 un - 2 v2 + .... 

+ " c . um - Vr + ... uvm . ( 2 ) 
இரு பக்கங்களையும் x ஐக் குறித்து வகையிட , 
Dm + 1 ( uv) = um + l v + um v1 + C ) ( um v1 + um- ] Y2 ) 
+ mc2 ( um - 1 v2 + um - 2 vg ) + ... 

+ 1c - 1 ( um - / + 2 Yr - 1 ) . 
+ um - r + 1 vp ) + " cp ( um - r v , + 1 ) + ... 
+ ! ] vm + uvan + 1 
= um + 1 v + ( 1 + cy ) um v ] 


* லைபினிட்ஸ் ( Gottfried Wilhelm von Leibnitz ) [ 1646 --- 
1716 ] ஒரு ஜெர்மானியக் கணித மேதை . நியூட்டனுடன் 
தொடர்பின்றித் தனியாக நுண் கணிதம் ( Calculus ) கண்டவர் . 
பல துறை அறிஞர் . ஈரெண்முறையைப் ( Binary System ) 
போற்றி வளர்த்தவர் . கணக்கீட்டுப் பொறியை ( Calculating 
machine ) 1672 - ல் செய்தவர் . ( இரண்டாம் உலகப் போர் 
நிகழும் வரையில் ஹனோவரில் லைபினிட்ஸ் மியூசியத்தில் 
அது வைக்கப்பட்டிருந்தது . ) 


* 
. 


236 


பொறியியற் கணக்கு 


+ ( 7c2 - +- mc ] ) um - 1 v2 + ... 
+ ( mcr - 1 + c ) um - : + 1 v . + 


+ uV.n + 1 


m + 1 


Cr . 


m + 1 C1 


m + 1 


C2 > 


M + 1 


ஆயின் , mcr - 1 + cr 
அ - து , mco + Pc 

) 
mcy + mca 

இன்ன பிற . 
எனவே , 
Dm + 1 ( uv ) = 

um + 1 y + cy um v ] + m + 1 C2 um - I V2 + 

+ m + 1 cum- + 1 Y ,. + ... + uvm + 1 . ( 3 ) 
( 2 ) ஐயும் ( 3 ) ஐயும் ஒப்பிடுவோம் . இரண்டும் ஒரே - 
அமைப்பில் இருப்பதோடு , முன்னதில் m க்குப் பதிலாக ( m + 1 ) 
ஐ இட்டால் பின்னது கிடைக்கிறது . எனவே , தேற்றம் , in = m 
என்ற மதிப்புக்கு உண்மையாக இருப்பின் , n = m +1 என்ற 
மதிப்புக்கும் உண்மையாகவே இருக்கும் . 

இனி, n = 1 என்ற மதிப்புக்குத் தேற்றம் உண்மை என்பது 
எளிதில் தெரிகிறது . 

D ( uy ) = uy v + uy1 
எனவே , n = 2 என்ற மதிப்புக்கும் , இதேபோல் n = 3 , 4 , 

முதலிய மன் எல்லா முழுவெண் மதிப்புக்களுக்கும் தேற்றம் 
உண்மையாகிறது . 

குறிப்பு : n ஆம் வகைக்கெழு காணவேண்டிய இருகாரணிப் 
பெருக்கலில் ஒன்றின் வடிவம் x ( n மிகை முழுவெண் , < n ) 
எனில் அதை " எனக் கொள்ள வேண்டும் . வகைக்கெழுவில் 
மொத்தம் ( n + 1 ) உறுப்புக்களே இருக்கும் . 


மாதிரி 13 . 

y ( x ) = x2 cos 2x என்பதன் 1 ஆம் வகைக் கெழுவைக் 
காண் . குறிப்பாக y- இன் ஆறாம் வகைக் கெழுவை , x = 0 என 
இருக்கும் பொழுது கண்டுபிடி . 

= cos 2x , y = x2 எனக் கொள் . 


பல 


ப 


21 cos 


(2 


2x + 


"1" ) 


, 


0 , V4 


1 

2x , v2 = 
= 2 , 13 
y . ( x ) = D " [ ( cos 2x ) x2 ] = D " ( Uv ) 

n ( n - 1 ) 
= ua y + n u , -1 VI + 

1.2 / un -272 + .. + ur . 


தொடர்ந்து வகையிடல் 


237 


= 21 cos [ 2x + 


* 2 


+ n • 211-1 cos 


2x 


n ( n - 


+ 


211-2 cos ( 2x + n - 2 


2 . 


20s ( 2x + "," ) * 

2x + 1-15 ) - 2 
1- 1) . . 
» . (x ) = 2 ( 
2 * (** co1 (2.8 + "," ) 

cos (2x + 1-15 ) 
(2:+ 1-2;) ) 


+ nx cos ( 2x + n - 1 


n ( n - 1 ) cos 


+ 


4 


n = 6 , x = 0 என இட , 
6.5 4K 

= 480 . 
4 . 

4 


36 ( 0) = 26 


COS 


மாதிரி 14 

sin - 1 x = Vy எனில் பின் வரும் விளைவுகளை நிறுவுக . 
( i ) ( 1 - x2 ) y2 - xy , - 2 = 0 
( ii ) ( 1 - x2 ) y .. + 2 - ( 2n + 1 ) xyn + 1 - n2 yr = 0 . 
மாதிரி 10 ல் விளைவு ( i ) நிறுவப்பட்டுவிட்டது . 

( I - x2 ) y2 - xy1 - 2 = 0 . 


இதன் ஒவ்வோர் உறுப்பையும் லீபினிட்சின் தேற்றத்தைப் 
பயன்படுத்தி - முறை வகையிட , 
( 1 - x2 ) yw + 2 + n ( -2x ) y . + / + n (n - 1) . 

" - ") . (- 2) ) .. 

- [ xy , + 1 + n y ,. ] = 0 . 
அ - து , ( 1 - x2 ) ya + 2 - ( 2n + 1 ) xy , + 1 = n2 y = 0 . 


238 


பொறியியற் கணக்கு 


y ] 


; 


மாதிரி 15 

x = sin t , y = cos mt எனில் 
( 1- x2 ) ya + z - ( 2n + 1 ) xyn + 1 + ( m2 - n2 ) y . = 0 
எனக் காட்டு . ys ( 10 ) -ன் மதிப்பைக் காண் . 

y = = 

cos mt , t = sin - 1 x . 
1 - ஐ விலக்க , 
y = cos ( m sin - 1 x ) . 

m sin ( m sin - 1 x ) . 

V1 - x2 
குறுக்கே பெருக்கி வகைப்படுத்த , 

( 1 - x2 ) y , 2 = m2 sin2 ( m sin - 1 x ) 
அ - து , ( 1 - x2 ) y12 = m2 ( 1 - y2 ) . 
வகையிட , 
2 ( 1 - x2 ) y1 y2 - 2zy12 = - 2m2 yyi • 
2y1 ஆல் வகுக்க , 
( 1- x2 ) y2 - xy1 + m2y = 0 . 
இதன் உறுப்புக்களை n முறை வகையிட , 
yn yn 

n n - 

2 ya 
1.2 

- [ xy +1 + n Y 1+ mºn = 0 
அ - து , ( 1 - x2 ) 2n + 2 - ( 2n + 1 ) xyn + 1 
+ ( m2 - n2 ) y = 0 

( ii ) 
* = 0 என இட , 
yn + 2 ( 0 ) = [ 12 - ma ) ya ( 0 ) . 
n = 6 , 4 , 2 என வரிசையாக இட , 
ys ( 0 ) = ( 62 - m2 ) ys ( 0) 
ys ( 0 ) = ( 42 - m2 ) y4 ( 0 ) 
y4 ( 0 ) = (23 - ma ) y2 ( 0 ) 
y2 ( 0 ) = 

m2 y ( 0 ) 
y ( 0 ) = cos ( m sin -10) = = 1 . 
நெடுகப் பெருக்கிப் பொதுக் காரணிகளை அடிக்க , 
ys ( 0 ) = = ( 62 - m2 ) ( 42 - m2 ) ( 22 - m2 ) m2 ... ( iii ) 


தொடர்ந்து வகையிடல் . 


239 


பயிற்சி 7-3 


x ஐக் குறித்த 1 ஆம் வகைக் கெழுவைக் காண் [ 1 - 6 ] . 


1. x2 ( 3E 


- 2. x2 cos * 


3. x3 sin3 x 


4. x3 log x 


5. C log x 


6. xse" cos x 


7. ( x2 log 3x ) என்பதன் பத்தாம் வகைக் கெழு என்ன ? 
8. x2 423 என்பதன் எட்டாம் வகைக் கெழு என்ன ? 
9. y ( x ) = x3 sin x எனில் y10 ( 0 ) என்ன ? 
10. y = xe எனில் 


yx = 2_n (n - 1 ) y2 - n ( n -- 2) y1 


+ ( n - 1 ) ( n - 2 ) y 


எனக் காட்டு . 


11. y = xr log x எனில் 


Yn = n ! 


log x + 1 + + + ...... 1 ) 


எனக் காட்டு 


12. y = 


log x 

எனில் 


». = " ! {logx - 1 - ! - !--- } } 


} 


எனக் காட்டு . 


13. y = x - 1 log x எனில் 

xy1 = ( n - 1 ) y + xn - 1 
எனக் காட்டு . இதை ( n - 1 ) முறை வகையிட்டு 

( n - 1 ) ! 
Yn 

எனக் காட்டு . 


14. y = sin - 1 x எனில் காட்டுக : 

( i ) ( 1 - x2 ) y2 - xy1 = 0 
( ii ) ( 1 - x2 ) Ya + 2 - ( 2n + 1 ) xy . + 1 - nayn = 0 


PA0 


பொறியியற் கணக்கு 


a sin - 1 * 


15. y = e 


எனில் காட்டுக : 


( i ) ( 1 - x2 ) y2 
( ii ) ( 1 - x2 ) ya + 2 


- xy1 - aay = 0 

( 2n + 1 ) xyn + 1- ( n2 + a2 ]ys = 0 


16. y = 


sin h - 1 x 

எனில் காட்டுக : 
V1 + x2 
( 1 - x2 ) ya + 2 + ( 2n + 3 ) xyx + 1 + ( n + 1 ) 2 ya = 0 . 


17. y = ( sin h - 1 x ) 2 எனில் காட்டுக : 

( 1 + x2 ) ya + 2 + ( 2n + 1 ) xyz + 1 + niya = 0 . 


18. y = tan- 1 x எனில் 

( 1 + x2 ) yx + 2 + 2 ( n + 1) xyz + 1 + n ( n + 1 ) ya = 0 . 
எனக் காட்டு . இதிலிருந்து , பின்வருமாறு காட்டு : 

( 1 + x2 ) yn + 1 + 2n xyn + n ( n - 1 ) yn - 1 = 0 . 


19. y = a cos log x + b sin log x எனில் 
( x ) + ( 2n + 1 ) x y( n + 1 ) ( x) + ( x2 + 1 ) , (n ) 

y = 0 


y 
எனக் காட்டு . 


20. y == ( x + Vx2 - 1 ) * எனில் 

( x2-1 ) yn + 2 ( x ) + ( 2n + 1 ) ya + 1 ( x ) + ( n2 - m2) yn ( x ) = 0 
எனக் காட்டு . . ya + 2 ( 0 ) -ன் மதிப்பை y : ( 0 ) மூலம் எழுது . 
ys ( 0 ) -ன் மதிப்பென்ன ? 


- 


1 

1 
21. yn + y = 2x எனில் 

( x2 - 1 ) ya + 2 + ( 2n + 1 ) xy , + 1 + ( n2 - m2 ) y . = 0 
எனக் காட்டு . 


22. y = sin h ( msin h - 1 x ) எனில் 
( 1 + x2) ya + 2 + ( 2n + 1 ) xyx + 1 + ( n2 - m2 ) ya = 0 

0 
எனக் காட்டு . 


தொடர்ந்து வகையிடல் 


241 


23. y = ( x2 

( x2 - 1 ) " ST soflo 

( x2 - 1 ) Yn + 2 + 2xyn + n ( n + 1 ) y = 0 
எனக் காட்டு . 


விடைகள் 7-3 


1. 23 * { 3" x2 + 35–1 . 2nx + 31–2 n ( n − 1 ) } 


2. x2 cos 


+ 2nx cos 


3. x3 


* + ** ) 

cos ( x + " ; -) 

+ - ( n − 1)cos (x + ( 472 ) * ) 
** [ å sin ( * + " ")– 3*sin ( 3x + " ") ] 

[ sin (* + " 7 = ) 

- 3" in ( 3x + " 7 + - ) ] 
[ sin ( * + " 7 ? - ) 
y sin ( 3x + " 7 - ) ] 


+ 3nx2 


+ 3n ( n -- 1 ) x 


4. * 3- [ ( -19 ? -1 ( n − 1 ) ! + 3n (-1)" - 2 ( n − 2 ) ! 

+ 3n ( n - 1 ) ( - 1 )" - 8 (n - 3 ) ! 
+ n (n − 1) ( n − 2 ) ( - 1)" - 4 ( n -4 ) ! ] 
1 1 

1.2 
5. ex log x + " C 


x 8 


[ 1 

- " , " 1 ? + - + ( -13m , Chp ??? 


16 


242 


பொறியியற் கணக்கு 


4. .[ :: . ( + "7) 

(x++ + ) 
* ... (+++++ ] 


1-1 

2 
+ 2nx • 2 

COS 


" 


+ n ( n - 1 ) 2 


.7 ! 2 


1 . 


8. 256 e2 % ( x2 + 8 * + 14 ) 


-720 . 


8. வகைக் கெழுவின் பொருளும் பயனும் 
( Meaning Of The Derivative And Its Applications ) 


8-1 வகைக் கெழுவின் பொருளை இரு வகைகளில் புரிந்து 
கொள்ளலாம் . 


8.1 . 1. சமதள வளைகோட்டின் சாய்வு விகிதமாக வகைக் 

கெழு ( Derivative as slope of a plane curve ) . 


R 


--- 


P 


ப 
. 
ப 


3 


M 


படம் 6 . 


y = f ( x ) என்பது x- ன் தொடர்ச்சியான ஒரு சார்பாக 
இருக்கட்டும் . இதன் வளைகோடு , x -y என்ற ஒரே தளத்தில் 
அமையும் . 

P ( x , y ) , P ( x + Ax , y + Ly ) என்பவை 
அவ்வரையில் நெருங்கிய இரு புள்ளிகள் எனவும் , PM , PM 

, 
ஆகியவை x- அச்சின்மீது P , P ஆகியவற்றிலிருந்து வரையப் 
பட்ட செங்குத்துக் கோடுகள் எனவும் , PN என்பது PM ன் . 


244 


பொறியியற் கணக்கு 


மீது P- யிலிருந்து 
கொள்வோம் . 


வரையப்பட்ட குத்துக் கோடு எனவும் 


P என்ற புள்ளியில் வளைகோட்டுக்கு வரையப்பட்ட தொடு 
கோடு ( tangent ) PR எனவும் , PrpN = 0 , RPN = | எனவும் 
இருக்கட்டும் . 


Ax -- (0 எனில் , P என்ற புள்ளி வளைகோட்டின்மீதே 
நகர்ந்து P- யுடன் ஒன்றுகிறது ; PP என்ற நாண் ( chord ) PR 
என்ற தொடுகோட்டுடன் ஒன்றுகிறது ; 8 என்ற கோணம் , 
V ஆக மாறுகிறது . எனவே , tan e – tan V. 


இவற்றில் , tan / என்பது PR என்ற தொடுகோட்டின் 
சாய்வு விகிதம் . இதுவே P என்ற புள்ளியில் வளை கோட்டின் 
சாய்வு விகிதமும் ஆகும் . tan . என்பது , PPN என்ற 

P N Ay 
முக்கோணத்தில் 

எனவே , 
PN 


Ax 


P என்ற புள்ளியில் வளை கோட்டின் சாய்வு விகிதம் 
tan | = எல்லை tan o = எல்லை tana 

Lx – 0 


8 
எல்லை AY 


Ax > 0 


= ( 2 ) 


P 


எனவே , P என்ற புள்ளியில் 

y- ன் 

வகைக் கெழு , 
அப்புள்ளியில் y = f ( x ) 

வளை கோட்டின் . சாய்வு 
விகிதத்தைத் தருகிறது . 


என்ற 


8.1.2 . வீத அளவையாக வகைக் கெழு ( Derivative as a 

Rate -measurer ) 

y = f ( x ) என்பது x- ல் ஒரு தொடர்புடைய சார்பாகவும் , 
Ax என்பது x- ல் ஏதேனுமொரு சிறு கூடுதலாகவும் , Ay என்பது 
அதற்கேற்ப y- ல் நேர்ந்த கூடுதலாகவும் இருக்கட்டும் . Ay 
மிகையாகவும் , குறையாகவும் இருக்கலாம் . 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


245 


Ay 

என்பதை , இந்த மாறுதலின்போது , x- ஐப் பொருத்து 
AX 
y- ல் நேர்ந்த சராசரி மாறுதலாகக் கொள்ளலாம் . 
பூச்சியத்தை நெருங்குகையில் இந்த விகிதம் ஒரு எல்லையை 
அடையுமானால் அதுவே , x- ன் குறிப்பிட்ட மதிப்பில் , x- ஐக் 
குறித்த y- ன் மாற்று வீத அளவை ( rate of change of y with 
respect to x ) ஆகும் . 


8 • 2 வகைக் கெழுவின் பயன்கள் 
8.2.1 . கூடும் சார்பும் குறையும் சார்பும் ( Increasing and 

Decreasing Functions ) . 


y = f ( x ) என்பது x- ன் ஒரு சார்பு எனில் , (83 


x = 30 , 


அதாவது ; f ( x ) என்பது , x = x என்ற புள்ளியில் இச் சார்பு 
குறிக்கும் வளைகோட்டின் சாய்வு விகிதத்தைத் 

விகிதத்தைத் தருகிறது 
எனவும் , அப்புள்ளியில் x- ஐப் பொருத்து y அதிகரிக்கும் 
வீதத்தைத் தருகிறது எனவும் அறிந்தோம் . 


இனி , f ( x ) > 0 எனில் , * = xo 

* = xo என்ற புள்ளியில் , 
அவ்வளைவரையின் தொடுகோடு , x மிகும் திசையில் , மேல் 
நோக்கிப் போகிறது என்றும் , x வளர y- யும் வளர்கிறது என்றும் 
தெரிகிறது . இதேபோல் , f ( x ) ) < 0 எனில் அத் தொடுகோடு 
கீழ்நோக்கிச் செல்கிறது என்றும் ,, 

அப்புள்ளியில் X வளர , 
y தேய்கிறது என்றும் தெரிகிறது . 


எனவே , f ( x ) > 0 எனில் , x = x ) என்ற புள்ளியில் ,, 
f ( x ) ஒரு கூடும் சார்பு எனவும் , f ( x ) < 0 எனில் அப்புள்ளியில் 
f ( x ) ஒரு குறையும் சார்பு எனவும் தெரிகிறது . 


f ( x ) = 0 எனில் , x = x என்ற புள்ளியில் f ( x ) கூடவும் 
இல்லை , குறையவும் இல்லை . அப்புள்ளி அச்சார்புக்கு ஒரு கண 
நிலைப்புள்ளி ( stationary point ) எனப்படும் . 


மாதிரி 1 

f ( x ) = x3 + 3x2 - 9x + 5 என்ற சார்பு , x- ன் எந்த 
மதிப்புக்களுக்கு ஒரு கூடும் சார்பு , எந்த மதிப்புக்களுக்கு ஒரு 
குறையும் சார்பு எனக் காண் . 


- 


x > tan - 1 * 71 + x2 
2A6 

பொறியியற் கணக்கு 
f ( x ) = x3 + 3x2 

9x +5 
ஃ f ( x ) = 3x2 + 6x - 9 

= 3 ( x - 1 ) ( x + 3 ) . 
x = 1 , - 3 எனில் f ( x ) = 0 . 
இவ்விரு மதிப்புக்களுக்கு இடைப்பட்ட மதிப்பாகிய x = 0 
என்பதை இட , 

f ( 0 ) = 3 ( - 1 ) ( 3 ) > 0 . 

- 
f ( x ) ஒரு தொடர்புடையச் சார்பு ஆனதால் , x = 1 , - 3 
என்ற இரண்டுக்கும் . இடைப்பட்ட வேறு எந்த x மதிப்புக்கும் 
f ( x ) < 0 . அதாவது , f ( x ) ஒரு குறையும் சார்பு . 

மற்ற : மதிப்புக்களுக்கு f ( x ) ஒரு கூடும் சார்பு . 
அ - து , -- 3 < 3 < 1 எனில் f ( x ) ஒரு குறையும் சார்பு ; 

x < - 3 , x > 1 எனில் f ( x ) ஒரு கூடும் சார்பு . 
மாதிரி 2 

tan - 1 x என்பது தன் தலையாய மதிப்பை ( Principal value ) 
மட்டும் பெறுவதானால் , * > 0 எனில் 
எனக் காட்டு . 


- 


( i) y = x - tan- 1 * என வை . 
dy 

1 

* 2 
dx 

> : 0 
1 + x 1+ x2 
எனவே , y ஒரு கூடும் சார்பு . 

மேலும் , x- ன் அனுமதிக்கப்பட்ட குறைந்த மதிப்பில் , 
அ - து , x = 0 எனில் , y = 0 - tan - 10 = 0 . 

எனவே , * > 0 எனில் y > 0 . 
அ - து , x - tan - 1x > 0 x > tax - 1 x . 


* 


( ii ) z = tan - 18 


என வை . 


1+ x2 


dz 
dos 


1 
1 + x 


( 1 + x2 ) - * • 2x 

(1+ x 2 


2x2 
(1+ x2 ) 2 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


247 


எனவே , 2 ஒரு கூடும் சார்பு . 
மேலும் , x = 0 எனில் , 2 = 0 . 


x > 0 எனில் z > 0 . 


அ - து tan - 1 x 


W 
1+ x2 


> 0 . : tan - 1 x > 


* 
1 + x 


x > tan - 1 x > 
> 


1 + x 


+ 


பயிற்சி 8-1 


12 


எந்த இடைவெளியில் x இருந்தால் பின்வரும் கோவைகள் 
( i ) கூடுகின்றன , ( ii ) குறைகின்றன எனக் காண் [ 1 - 4 ] . 

1. 2x3 + 3x3 - 36x 
2 . x3 - 6x2 - 36x + 3 
3. 84x + 15x2 - 2x3 
4. 3x4 + 8x3 - 6x3 - 24x + 1 . 

5 . a யின் எந்த மதிப்புக்கு x3 – ax2 + 48x +1 என்பது 
x ன் ஒரு கூடும் சார்பாக இருக்கும் ? 

x > 0 எனில் , தொடர் விரிப்புக்களைப் பயன்படுத்தாமல் , 
பின் வருமாறு காட்டு [ 6 - 14 ] . 


6. ex > 1 -- x + 


7. ( x - 1 ) +1 > 0 


8. log ( 1 + x ) > * - * 
9. log ( x + VI -- x2 ) > tan - 1 x 


10. x > log ( 1 + x ) . > 


1 + * 


x2 


11. 1 


* < cos x < 1 
* 
sin < x 


12. x - 


x2 

< 
6 


248 


பொறியியற் கணக்கு 


13. log ( 1 + x ) ன் 


மதிப்பு , ( * - * ) 

* ) க்கும் 
( க- * + * ) க்கும் இடைப்பட்டது . 
14. lox ( 1 + x ) ன் மதிப்பு , ( x - 

ன் மதிப்பு , ( x 3 ) 
(* -2 ( * ) 

) க்கும் இடைப்பட்டது . 


க்கும் 


T 


0 < x < 


எனில் பின்வருமாறு காட்டுக . [ 15 - 18 ] . 


2 


15 . 


tan x > X 


16. sec2 x 51+ x3 


* 3 


17. tan x > x + 

3 


18. 2x + x cos x > 3 sinx 


19 . 


a cos X - 


1 - 2x - x2 

1 + x = 2x2 என்பது , x வளர எப்பொழுதும் குறை 
கிறது . எனக் காட்டு 

x2 = x + 1 
0 . 

என்ற கோவை , x வளர , | x | < 1 
x2 + x +1 
எனில் குறைகிறது எனவும் , x < 1 , x > 1 எனில் கூடுகிறது 
எனவும் காட்டு . 

a sin x + b cos x 
21 . 

என்பது எப்பொழுதும் x உடன் 

b sin x 
சேர்ந்து வளர்கிறது எனக் காட்டு . 

22. பூச்சியத்திலிருந்து x மிக பின்வருவன நெடுகக் குறை 
கின்றன என்று காட்டு . 
1 

* 
( i ) log ( 1 + x ) , ( li ) ( 1 + x ) log (1 + x ) 

x ன் எல்லா மதிப்புக்கும் x உடன் சேர்ந்து x - sin x 
என்பதும் வளரும் எனக் காட்டு . ax - sin x என்பது a யின் 
எந்த மதிப்புக்கு , x வளர , நெடுக வளரும் , தேயும் எனக் 
காண் . 


* 

1 
24. 0 x < எனில் , X வளர , 

x sin x + cos x + 
2 

2 
cos ? * என்ற கோவை தேய்கிறது எனக் காட்டு . 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


249 


25 . 


( 93 ) 


என்ற இடைவெளியில் x இருக்கும் பொழுது 


1 

sin x tan x -- log sec x என்பது மிகையாகவும் , x ன் கூடும் 
2 
சார்பாகவும் இருக்கிறது எனக் காட்டு . 


log x 
26. x = e எனில் , என்பது x ன் ஒரு குறையும் சார்பு 


எனக் காட்டு . இதன் மீப்பெரு ( maximum ) மதிப்பென்ன ? 


27. ன் மதிப்பு 0 விலிருந்து ஈக்கு வளரும்போது , 
sin x 

ன் மதிப்பு 1 லிருந்து 0 வுக்குக் குறைகிறது எனக் காட்டு . 


விடைகள் 8-1 


1. -2 < x < 3 எனில் குறையும் ; x > 3 , x < -2 
எனில் கூடும் . 

2. - 2 < x < 6 எனில் குறையும் ; x > 6 , x < - 2 . 
எனில் கூடும் . 

3. -7 < x < 2 எனில் கூடும் ; x > 2 , x < -7 எனில் 
குறையும் . 

4. -2 < x < - 1 , x > எனில் குறையும் ; x 1 - 2 , 
-1 x ( 1 எனில் கூடும் . 


5. - 12 < a < 12 . 


23. வளர , a = 1 


; 


தேய , a = - 1 . 


8.2.2 காலத்தைக் குறித்த மாற்றுவீத அளவை ( Rate of change 

with respect to time ) . 
y = f ( x ) என்ற சார்பில் , x , y இரண்டும் காலம் t யின் 
சார்புகளாக இருக்கட்டும் . இவற்றின் காலத்தைக் குறித்த 

dy dy 
மாற்று வீதங்கள் 

மேலும் 
dt dt 


dy 
dt 


dx 
= f ( x ) 

dt 


250 


பொறியியற் கணக்கு 


மாதிரி 3 . 

ஓர் வட்டத்தகட்டின் ஆரம் நொடிக்கு 0.02 செ.மீ. வீதம் 
கூடுகிறது . ( i ) ஆரம் 4 செ.மீ. ஆக இருக்கையில் அதன் பரப்பு 
அதிகரிக்கும் வீதத்தையும் , ( ii ) பரப்பு நொடிக்கு 0-1 * ச.செ.மீ 
ஆகக் கூடும் பொழுது ஆரம் கூடும் வீதத்தையும் காண்க . 

நேரம் 1 நொடி எனில் பரப்பு A ச.செ.மீ., ஆரம் r செ.மீ. 
எனக் கொள் . 

A = 1/2 . 
t ஐக் குறித்து வகையிட , 
dA 

dr 
= 20 
dt 


2mi at 


dr 
dt 


= 0 • 02 எனத் தரப்பட்டுள்ளது . எனவே 


dA 
dt 


0-04 . 


( i ) r = 4 செ.மீ. எனில் பரப்பு மாறும் வீதம் 
dA 

0.04 m 
dt 

r = 4 
= 0.161 ச.செ.மீ / நொடி . 


ஈ ) 


( ii ) 


dA 

= 0.1 * ச.செ.மீ / நொடி எனில் , 
dt 
0 • 1 = 0.04mr 


0-1 
0.047 


= 2 • 5 செ.மீ : / * செ.மீ. 


மாதிரி 4 . 

எப்பொழுதும் கோளவடிவத்தில் இருக்கும் ஒரு பலூனில் 
நொடிக்கு 10 க.செ.மீ. காற்று அடைக்கப்படுகிறது . பந்தின் 
ஆரம் 15 செ.மீ. ஆக இருக்கையில் , அதன் ஆரமும் பரப்பும் 
மிகும் வீதங்களைக் காண் . 

நேரம் 1 நொடியாக இருக்கையில் கோளப் பந்தின் ஆரம் 
1 செ.மீ. எனில் , அதன் கன அளவு 

4 
V 

Mrs. 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


251 


d / 

dr 
= 4mr2 
dt 

dt 


dV 
dt 


= 10 எனத் தரப்பட்டிருக்கிறது . எனவே , 


dr 
dt 


10 
41 X 152 


= 


1 
900 


r = 15 


1 
ஆரம் நொடிக்கு செ.மீ. என்ற வேகத்தில் மிகு . 

907 
கிறது . நேரம் 1 ஆக இருக்கையில் அதன் பரப்பு 

A = 4mr2 


dA 
dt 


= 8mr 


dr 
di 


1 

என்பதால் , 
907 


1 = 15 


சு ) 
( 1 ) 


1 
81.15 . 

901 


|| 


4 

ச.செ.மீ / நொடி . 
3 


r = 15 


மாதிரி 5 . 

ஒரு வடிதாள் 6 செ.மீ. உயரமும் 5 செ.மீ. ஆரமும் உள்ள 
ஒரு கூம்பாக மடிக்கப்பட்டுப் பயன்படுத்தப்படுகிறது . அதில் 
ஊற்றப்பட்ட திரவம் நிமிடத்திற்கு 1.25 க செ . மீ . வீதம் வடி 
கிறது . திரவ மட்டத்தின் உயரம் 3 செ.மீ. ஆக இருக்கையில் 
அம்மட்டம் தாழும் வீதத்தைக் காண் . 


* 


T 


6 


படம் 7 


252 


பொறியியற் கணக்கு 


நேரம் 1 ஆக இருக்கையில் திரவமட்ட உயரம் h ஆகவும் , 
ஆரம் / ஆகவும் இருக்கட்டும் . அப்பொழுது திரவத்தின் கன 
அளவு V எனில் , 

1 
V 

tr2h . 
3 
5 

5h 
படத்திலிருந்து = 6 

6 
5h 

25m 
h = 

108 


P 


2 


v = 1 


T 


(3 ) 


h3 


dV 
dt 


25m dh 

h2 
361 


dV 
al = -1-25 க.செ.மீ / நிமிடம் ; h = 3 செ.மீ. ஆக இருக்க , 
dh 

36 1 

1 
- 1.25 x X 

251 39 5m 
h = 7 


எனவே , திரவமட்டம் நிமிடத்திற்கு , 


செ.மீ. 


என்ற 


வீதத்தில் தாழ்கிறது . 


மாரிரி 6 . 

ஒரு மீட்டர் ஆரமுள்ள ஓர் அரைக்கோள வடிவமுள்ள 
தொட்டியில் நிமிடத்திற்கு ஒரு கன மீட்டர் நீர் நிறைகிறது . 
நீர் 40 செ.மீ. ஆழத்திற்கு இருக்கையில் , நீரின் ஆழம் . மிகும் 
வீதம் என்ன ? 

B 


20 - h 


OI 


해 


A 


படம் 8 . 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


253 


ஆழம் h , அடிவட்ட ஆரம் | உடைய கோளப்பகுதியின் 
கொள்ளளவு 

1 
V Th ( 3r2 + h2 ) ; ஆயின் , 12 = 2ah - h2 . 


|| 


V 


== 


3h2 ) ht 


1 

* ( 3ah2 - h3 ) . 

3 
dy 1 

dh 
* 
dh 

( 6ah - 3h2 ) 
3 

dV 
தரப்பட்டது : 

dh 

= 1 க.மீ. நிமி . 

h = 0.4 மீ . , a = 1 மீ . 
1 

dt 
* [ 6 x 0-4-3 x 0 * 42 ) : 

dh 
dh 3 1 

1 
X 
do * 1.92 

மீ . / நிமி . 
0-64 * 

1 
எனவே , ஆழம் நிமிடத்திற்கு மீ . வீதம் உயருகிறது . 

0.64 * 


|| 


== 


மாதிரி 7 . 

கரையில் நிற்கும் ஒருவன் நீர்ப்பரப்பிலுள்ள ஒரு படகை 
நொடிக்கு 2 மீட்டர் வீதம் இழுக்கிறான் . இழுத்தவாறே ,. 
செங்குத்தான பாறையில் நொடிக்கு 0.5 மீட்டர் வீதம் ஏறுகிறான் . 
படகு கரையிலிருந்து 16 மீட்டர் தொலைவிலிருக்கும் பொழுது , 
கயிற்றின் நீளம் 20 மீட்டர் . அப்பொழுது படகு கரையை 
நெருங்கும் வேகம் என்ன ? 

நேரம் t ஆக இருக்கையில் கயிற்றின் நீளம் AB = r , படகு , 
கரையிலிருந்து இருக்கும் தூரம் AC = x , CB = y என வை . 

B 


T 


3 


A 


* 
படம் 9 . 


254 


பொறியியற் கணக்கு 


முக்கோணம் ABC யிலிருந்து 

12 = x2 + y ? ; 

= 20 மீ . , x = 16 மீ . எனில் y = v202-162 = 12 மீ . 
dr dx dy 

+ 
dt dt 


T 


di 


2 மீ . வீதம் குறைகிறது . 


கயிற்றின் நீளம் நொடிக்கு 

dr 
எனவே , 

2 . 
dt 


dy 
= + 0.5 , r = 20 , x = 16 , y 

16 , y = 12 . 
dit 


dy 


at 


அப்பொழுது , it 


20x2 - 12x0.5 

16 


= -2 ! மீ./நொடி . 


இது குறையெண்ணாய் வருவதால் , படகுக்கும் கரைக்கும் 

இடைவெளி இத்த வீதத்தில் குறைகிறது எனத் 
தெரிகிறது . 


ன்ன 


பயிற்சி 8-2 


1. ஒரு வட்டத்தின் விட்டம் நொடிக்கு 8 செமீ . வீதம் 
கூடுகிறது . விட்டம் 30 செ.மீ. ஆக இருக்கையில் பரப்பு கூடும் 
வீதம் என்ன ? 


2. அசைவற்ற நீர்ப்பரப்பில் ஒரு கல் விழ , அது விழுந்த 
இடத்தை மையமாகக் கொண்டு வட்ட அலைகள் கினம்பிச் 
சுற்றிலும் பரவுகின்றன . ஒரு வட்ட அலையின் ஆரம் 59 செ.மீ. 
ஆரம் கூடும் வீதம் நொடிக்கு 5 செ.மீ. அவ்வலையின் பரப்பு அப் 
பொழுது கூடும் வீதம் என்ன ? 


3. 10 ச.செ.மீ. பரப்பயுன்ன ஒரு வட்டப் பலகை 
சுவரிலிருந்து 30 செ.மீ. தொலைவில் சுவருக்கு இணையாக நிறுத்தப் 
பட்டுள்ளது . ஒரு மெழுகுவர்த்தி நொடிக்கு 60 செ.மீ , வேகத் 
தில் அதை விட்டு விலகி , அதன் மையத்தின் வழியே அதற்குச் 
செங்குத்தாகச் செல்லும் நேர்க்கோட்டுப் பாதையில் கொண்டு 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


255 


செல்லப்படுகிறது . சுவரிலிருந்து மெழுகுவர்த்தி 240 செ.மீ 
தொலைவிலிருக்கையில் , சுவரில் பலகையின் 

பலகையின் நிழலின் பரப்பு 
குறையும் வீதம் என்ன ? 


4. கோளவடிவ சோப்பு நீர்க் குமிழ் ஒன்று நொடிக்கு 
0.1 க.செ.மீ வீதம் வளருகிறது . அதன் ஆரம் 1.2 செ.மீ ஆக 
இருக்கையில் ஆரம் எவ்வீதத்தில் கூடும் ? 


பலூன் 


5. கோளவடிவ 

ஒன்றிலிருந்து நொடிக்கு 
2 க.செ.மீ. காற்று வெளியேறுகிறது . ஆரம் 3செ.மீ. ஆக 
இருக்கையில் பரப்பு குறையும் வீதம் என்ன ? 

6. கூம்பு வடிவப் புனலின் அடியிலிருந்து நொடிக்கு 
2 க.செ.மீ. தண்ணீர் வடிகிறது . அதன் அச்சு செங்குத்தாக 
இருக்குமாறு நிறுத்தப்பட்டிருக்கிறது . கூம்பின் கோணம் 60 . 
கூம்பின் அடியிலிருந்து நீர்மட்டத்தின் சாயுயரம் 5 செ.மீ ஆக 
இருக்கையில் சாயுயரம் குறையும் வீதத்தையும் நீர்ப்பரப்பு 
சுருங்கும் வீதத்தையும் காண் . 

7. ஒரு குழாயிலிருந்து நிமிடத்திற்கு 10 க.செ.மீ வீதம் 
கொட்டும் மணல் தரையில் கூம்புவடிவத்தில் குவிகிறது .. 
குவியலின் அடி வட்ட ஆரம் எப்பொழுதும் உயரத்தில் பாதியாக 
இருக்கிறது . குவியலின் உயரம் 5 மீ . ஆக இருக்கையில் குவியல் 
உயர்ந்து வரும் வீதம் என்ன ? 

8. கூம்பு வடிவப் புனல் ஒன்றின் மேல் விட்டம் 14 செ.மீ. 
ஆழம் 12 செ.மீ. அதில் நொடிக்கு 30 க.செ.மீ வீதத்தில் திரவம் 
ஊற்றப்படுகிறது . நொடிக்கு 10 க.செ.மீ வீதம் வெளியேற்றப் 
படுகிறது . 6 செ.மீ ஆழத்திற்குத் திரவம் இருக்கும் பொழுது , 
திரவமட்டம் உயரும் வீதம் என்ன ? 


9. ஒரு வட்டக் கூம்பின் ஆரம் நிமிடத்திற்கு 5 செ.மீ. வீதம் 
கூடுவதாயும் , உயரம் 2 செ.மீ. வீதம் குறைவதாயும் இருந்தால் , 
அதன் ஆரம் 15 செ.மீ. ஆகவும் . உயரம் 24 செ.மீ ஆகவும் 
இருக்கையில் அதன் கன அளவு எந்த வீதத்தில் மாறும் எனக் 
காண்க . 


ஒரு 


10. 1.8 மீ உயரமுள்ள ஒருவன் மணிக்கு 5 கி.மீ. வேகத்தில் 

விளக்குத் தூணின் அடியை விட்டு நேர்க்கோட்டில் 
நடக்கிறான் . தரையிலிருந்து 3 மீ . உயரத்தில் விளக்கு இருந்தால் 
அவனது நிழலின் முனை எந்த வீதத்தில் நகருகிறது எனக் காண் . 


256 


பொறியியற் கணக்கு 


11 

5 மீட்டர் நீளமுள்ள ஓர் ஏணி ஒரு முனை தரையிலும் 
மறுமுனை சுவரிலும் படியச் சாத்தப்பட்டிருக்கிறது . கீழ்முனை 
தரையில் நழுவுகிறது . கீழ்முனை சுவரிலிருந்து 4 மீ . தொலைவில் 
இருக்கும் போது , அம்முனையின் வேகத்தைப் போல் , மடங்கு 
வேகத்துடன் மேல்முனை நழுவுகிறது எனக் காட்டு . 


12. 20 செ.மீ. நீளமுள்ள ஓர் இரும்புச்சட்டம் தன் ஒவ்வொரு 
முனையிலும் ஒரு கழுத்துப்பட்டைஐக் ( collar ) கொண்டது . 
ஒன்றுக்கொன்று செங்குத்தான இரு மழமழப்பான நிலைத்த 
நேர்க்கம்பிகளைத் தழுவியே இப்பட்டைகள் இருக்கும் . ஒரு 
முனை மற்ற கம்பியிலிருந்து 12 செ.மீ. தொலைவிலிருக்கையில் 
அம்முனையின் வேகம் நொடிக்கு 4 செ.மீ. எனில் மற்ற முனையின் 
வேகம் என்ன ? 


- 


RO 


படம் . 10 . 


13. 15 மீட்டர் நீளமுள்ள ஒரு சட்டத்தின் ஒரு முனை தரையில் 
கீல்மூட்டால் பொருத்தப்பட்டிருக்கிறது . 1 மீட்டர் ஆரமுள்ள வழ 
வழப்பான உருளை ஒன்றின்மீது அதன் நீளம் படிந்திருக்கிறது . 
அந்தக் கீலை நோக்கி நொடிக்கு 2 மீட்டர் வீதம் உருளை உருளு 
கிறது . 

உருளை தரையில் தொடும் புள்ளி , கீலிலிருந்து 8 மீட்டர் 
தொலைவில் இருக்கையில் , ( i ) சட்டம் தரையில் உண்டாக்கும் 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


257 


கோணம் கூடும் வீதத்தையும் , ( ii ) சட்டத்தின் வெற்று முனை 
தரையிலிருந்து எழும் வீதத்தையும் காண் . 


KI 


19 


படம் 11 


14. நிமிர்த்தி வைக்கப்பட்ட உருளை வடிவத்திலிருக்கும் ஓர் 
எண்ணெய்ப் பீப்பாயிலிருந்து நிமிடத்திற்கு 500 க.செ.மீ. 
எண்ணெய், நிமிர்த்திய உருளை வடிவத்திலிருக்கும் ஒரு சிறிய 
பாத்திரத்தில் பிடிக்கப்படுகிறது . பீப்பாயின் ஆரம் 40 செ.மீ. , 
பாத்திரத்தின் ஆரம் 5 செ.மீ. எனில் , எண்ணெய் மட்டம் 
பீப்பாயில் இறங்கும் வீதத்தையும் , பாத்திரத்தில் உயரும் வீதத் 
தையும் காண் . 

15. ஒரு வெப்ப விரிவுச் சோதனையில் , ஒரு சமபக்க முக் 
கோணத்தின் ஒவ்வொரு பக்கமும் வெப்பத்தால் நிமிடத்திற்கு 
0 • 2 செ.மீ. வீதம் விரிவடைகிறது . ஒவ்வொரு பக்கமும் 10 செ.மீ. 
ஆக இருக்கையில் அதன் பரப்பு கூடும் வீதம் என்ன ? 

16. அரைக் கோள வடிவமுள்ள ஒரு நீர்த் தொட்டியின் 
ஆரம் 3 மீட்டர் . அதிலிருந்து நிமிடத்திற்கு 2 கன மீட்டர் நீர் 
குழாய் வழியே வெளியேறினால் , அதில் முழுவதும் நீர் நிறைந் 
திருக்கையில் , எந்த வீதத்தில் நீர்மட்ட உயரம் குறையத் 
துவங்கும் ? 

17. ஒரு கோள வடிவக் கோப்பையின் ஆரம் 5 செ . மீ . 
அதில் திரவம் நொடிக்கு 1 க.செ.மீ. வீதம் ஊற்றப்படுகிறது . 
திரவம் 3 செ.மீ. உயரத்தில் இருக்கும்பொழுது திரவ மட்டம் 
உயரும் வீதம் என்ன ? 

18. என்ற ஒரு கோணம் மாறாத வீதத்தில் கூடுகிறது . 
அது 60 ° ஆக இருக்கையில் sin 8 கூடும் வீதத்தைப் போல் 8 
மடங்கு வீதத்தில் tan 8 கூடும் எனக்காட்டு . 

17 


258 


பொறியியற் கணக்கு 


19. ஒரு கோளத்தின் மையத்திலிருந்து நொடிக்கு 3 மீட்டர் 
வேகத்தில் ஒரு விளக்கு நகருகிறது . கோளத்தின் ஆரம் 5 மீட்டர் . 
அதன் மையத்திலிருந்து விளக்கு 15 மீட்டர் தொலைவில் இருக் 
கையில் விளக்கால் ஒளியூட்டப்படும் கோளத்தின் பரப்பு எந்த 
வீதத்தில் கூடுகிறது என்று காண் . 


20. y = 3x2 + 5 என்ற வளைகோட்டின் சாய்வு விகிதம் 
( 1 , 8 ) என்ற புள்ளியில் x கூடும் வீதத்தைப்போல் 6 மடங்கு 
வீதத்தில் கூடுகிறது எனக் காட்டு . 


21. ஒரு வளரும் கனசதுரவடிவப் படிகத்தின் பக்கம் 4 மி.மீ , 
ஆக இருக்கையில் அதன் பரப்பு கூடும் வீதம் நாள் ஒன்றுக்கு 
0 • 5 5.மி.மீ. அதே சமயத்தில் அதன் கன அளவு கூடும் வீதம் 
என்ன ? 


22. காற்றாடி ஒன்று h மீட்டர் உயரத்தில் பறக்கையில் 
கயிற்றின் நீளம் x மீட்டர் . அப்பொழுது காற்றாடி நொடிக்கு 7 
மீட்டர் வீதத்தில் கிடையாகப் பறந்தால் , கயிறு விடப்பட 
வேண்டிய வீதம் என்ன ? 


விடைகள் 8-2 


1. நொடிக்கு 120 * ச.செ.மீ. 
2. நொடிக்கு 500 * ச.செ.மீ. 

320 
3. நொடிக்கு ச.செ.மீ. 

343 


4. நொடிக்கு 7 செ.மீ. 
5. நொடிக்கு ச.செ.மீ. 


4 . 


: 16 
6. நொடிக்கு 

செ.மீ. 
25 V3w 

8 
7. நிமிடத்திற்கு மீ . 

5m 


8 

ச.செ.மீ. 
5 03 


* . 


80 
8. நொடிக்கு செ.மீ. 

493 


9. நிமிடத்திற்கு 10507 க.செ.மீ. 


-- 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


259 


25 


10. மணிக்கு , கி.மீ. 


12. நொடிக்கு 3 செ.மீ. 


4 


13. நொடிக்கு 


65 


ஆரையன்கள் ; 


756 

மீட்டர்கள் . 
845 


5 

20 
14. நிமிடத்திற்கு 

செ.மீ ; 

செ.மீ. 
167 


15. நிமிடத்திற்கு 3 ச.செ.மீ. 

2 
16. நிமிடத்திற்கு என் 

க.மீ. 


3 
17. நொடிக்கு 

க.செ.மீ. 
631 


103 
19. நொடிக்கு ச.மீ. 

3 


21. நாளொன்றுக்கு 3 க , மி.மீ . 


- 


22. நொடிக்கு 


Vx2 


மீ . 


X 


8 • 2 . 3. திசைவேகமும் திசைவேக வளர்ச்சி 

வீதமும் 
( Velocity and Acceleration ) . 

di 
y என்பது x- ன் ஒரு தொடர் சார்பானால் , 

dr . 

என்பது .x- ஐக் 
குறித்த y- ன் மாற்று வீத அளவை எனக் கண்டோம் . 


P 


படம் 12 


இனி , A என்ற ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து நேர்க் 
கோட்டில் கிளம்பிய ஒரு துகள் ( particle ) நேரம் 1 ஆக 
இருக்கையில் S என்ற இடப்பெயர்ச்சியை அடைந்திருக்கட்டும் . 
மேலும் s , t- யின் தொடர் சார்பாக இருக்கட்டும் . அப்பொழுது 
ds என்பது , நேரத்தைக் குறித்த தீ - ன் மாற்று வீத அளவையைத் 


தருகிறது . 


260 


பொறியியற் கணக்கு 


நேரத்தைக் குறித்த டப்பெயர்ச்சியின் மாற்று வீத 
அளவையைத் திசைவேகம் V என்போம் . எனவே , 

ds 
d 

( 1 ) 


V 


இனி , t- யின் தொடர்புள்ள சார்பாக , இருப்பின் , 
dy 

என்பது , நேரத்தைப் பொருத்த திசைவேகத்தின் மாற்று வீத 
dt 
அளவை . இதைத் திசைவேக வளர்ச்சி வீதம் அல்லது திசை 
முடுக்கம் f என்போம் . எனவே , 

dy 
f : ( 2 ) ( i ) 

dt 


... 


இவற்றிலிருந்து , 

d2s 
f 

dar 


( 2 ) ( ii ) 


என 


== 


dy ds 
ds . dt 


dy 

என 
ds 


dy 
வருவது கண்கூடு . மேலும் , 

* dt 
எழுதலாம் என்பதால் , 

dy 
f 

( 2 ) ( iii ) . 
ds 


8.2.4 சுழல் வேகமும் சுழல்வேக வளர்ச்சி வீதமும் ( Angular 

Velocity and Angular Acceleration ) 


P 


10 


23 


படம் 13 . 


| 


0 என்ற நிலைத்த புள்ளியில் செல்லும் ஒரு நேர்கோடு , 
1 என்ற நேரத்தில் , 0x என்ற நிலைத்த நேர்க்கோட்டோடு 
உண்டாக்கும் கோணம் : ஆரையன்களாக இருக்கட்டும் . 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


261 


நேரம் t ஆக இருக்கையில் , அதன் சுழல் வேகம் w வும் , 
சுழல்வேக வளர்ச்சி வீதம் அல்லது சுழல் முடுக்கம் d வும் பின் 
வருமாறு தரப்படுகின்றன : 

de 
dt 

( 3 ) 


.. 


dw 


d = 


dt 


(4 ) ( i ) 


d 


!! 
- 


d28 
dt2 


( 4 ) ( il ) 


dw 
d = w 

do 


( 4 ) ( lii ) 


நேர்க்கோட்டில் நகரும் ஒரு துகள் 1 நொடிகளில் கடக்கும் S 
மீட்டர் தூரம் s = 213 - 912 + 12t + 6 என்ற சமன்பாட்டால் 
தரப்படுகிறது . ( i ) எப்பொழுது திசை வேக வளர்ச்சி வீதம் பூச்சிய 
மாகிறது என்றும் அப்பொழுது துகளின் திசை வேகம் என்ன 
என்றும் காண் . ( ii ) திசை வேகம் மறையும்பொழுது திசை வேக 
வளர்ச்சி வீதம் என்ன ? 


t நொடிகளில் துகளின் வேகம் y ( t ) எனவும் , திசைவேக 
வளர்ச்சி வீதம் f ( t ) எனவும் இருக்கட்டும் கடக்கும் தூரம் : 
s ( t ) = 213 - 912 + 12t + 6 . 

ds 
v ( t ) 

6t2 - 18t -- 12 
dt 
= 6 ( t- 1 ) ( t - 2 ) 
dy 

= 121 - 18 = 6 ( 2t - 3 ) 
dt 


= 6t2 


|| 


( i ) திசை வேக வளர்ச்சி வீதம் பூச்சியம் எனில் , 

3 
a [ t ) = 0 ; 2t - 3 = 0 , : t = 

2 


3 நொடிகள் 


அப்பொழுது திசை வேகம் 
3 

3 
6 

-18 
2 


+ 12 = 


- 


3 மீ . /நொடி . 


( ii ) திசைவேகம் மறைந்தால் , v ( t ) = 0 

ஃ 6 ( t - 1 ) ( t - 2 ) = 0 


262 


பொறியியற் கணக்கு 


1 = 1 நொடி அல்லது , t = 2 நொடி . 
அப்பொழுது வேக வளர்ச்சி வீதங்கள் 
f ( 1 ) = 12 + 1 x 18 = -6 மீ ./ நொடி ) ; 
f ( 2 ) = 12 + 2 x 18 6 மீ . / நொடி . 


| 


மாதிரி 9 . 

நேர்க்கோட்டில் நகரும் ஒரு புள்ளி , துவக்கப்புள்ளியிலிருந்து 
S தொலைவில் இருக்கையில் அதன் திசை வேகமான V பின் வரும் 
சமன்பாட்டால் தரப்படுகிறது , 


a + by2 = s2 . 


அப்பொழுது அதன் திசை முடுக்கம் எனக் காட்டு . 

a + by2 = s . 
S ஐப் பொருத்து வகையிட , 

dy 

2S 
ds 


25 y 


V 


dy 
as 


b . 


எனவே , திசை முடுக்கம் 

dy 
f 

ds 


மாதிரி 10 . 

ஒரு சக்கரம் t நொடிகளில் சுழலும் ஆரையன்களை = 501 
-12 என்ற சமன்பாடு தருகிறது . 5 நொடிகள் கழித்து அது 
நொடிக்கு எத்தனை சுற்றுக்கள் வீதம் சுற்றும் , சுழல் முடுக்கம் 
என்ன , எப்பொழுது நிற்கும் எனக் காண்க . 

8 = 50t 

t2 . 


t நொடிகளில் சக்கரத்தின் சுழல் வேகம் w ( t ) எனவும் , 
சுழல் முடுக்கம் d ( t ) எனவும் இருக்கட்டும் . 

de 
w ( t ) = 50 - 21 = 2 ( 25 - t ) ; 

dt 


| 


( t ) 


dw 
dt 


-2 . 


--- 


263 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


5 நொடிகளில் சுழல்வேகம் 

w ( 5 ) = 2 ( 25 - 5 ) = 40 ஆரையன்கள் / நொடி . 


w ( 5 ) 20 
அப்பொழுது நொடிக்குச் சுற்றும் சுற்றுகள் 

21 
சுழல் முடுக்கம் எப்பொழுதும் ( நொடி ) 2 க்கு -2 ன்ஆரையன் 
கள் . சக்கரம் t நொடிகளில் நின்றால் w ( t ) = 0 ஃ = 25 . 

: 25 நொடிகளில் சுழற்சி நிற்கும் . 


8.2.5 சமதளப் பாதையில் இயக்கம் ( Motion in a plane 
curve ) 


P 

V 
( x , y ) 


8 


* 


படம் . 14 


காலம் 1 ஆக இருக்கையில் , xy - தளத்தில் இயங்கும் ஒரு 
புள்ளியான P யின் அச்சுத்தூரங்கள் x , y ஆக இருக்கட்டும் . 
திசை வேகமும் திசை 
திசை முடுக்கமும் முறையே 

முறையே v , f ஆக 
இருக்கட்டும் ; இவை அனைத்தும் 1 ன் சார்புகள் .. 


P யின் இயக்க திசை ப யின் திசையாகும் . P யின் பாதைக்கு 
அப்புள்ளியில் வரையப்படும் தொடுகோட்டால் அது தரப் 
படுகிறது . இத் தொடுகோடு X அச்சுக்கு யில் சாய்ந்திருந்தால் , 


264 


பொறியியற் கணக்கு 


Vx = y cos 8 , V , = v sin a 
என்பவை திசைவேகத்தின் x , y கூறுகள் ( components ) . 

இடப்பெயர்ச்சியின் x , y கூறுகள் x ( t ) , y ( 1 ) . 


dy . 


திசை வேகத்தின் x , y கூறுகள் : 


dx 
dt 


= 


dt 


இனி, y = M ( v cos 8 ) 2 + ( v sin 8 ) 2 


Vv.2 + y 2 


V ( 3 ) + (2 ) , 


tana 


y sin a 
V cos 0 


= 


dv 
dt 
dx 
dt 


Vx 


மேலும் , fx . f என்பவை திசை முடுக்கத்தின் x , y கூறுகள் 
எனில் , 


dys 


d2x 


to 


fi 


= 


d2y 
dt2 


dty 


dt2 - 


dt 


Vfx2 + f 2 = 


M ( ) + ( ?)". 


+ 


f ன் திசை , x- அச்சுக்கு கோணம் டி யில் சாய்ந்திருந்தால் , 

day 

dt2 
tan • 

d2x 
dt 2 


மாதிரி 11 

நேரம் 1 ஆக இருக்கையில் நகரும் புள்ளி ஒன்றின் அச்சுத் 
தூரங்கள் : 

x = a ( wt + sin wt ) , y = a ( 1 - cos wt ) . 


இவற்றில் , a , W இரண்டும் மாறிலிகள் . திசை வேகத்தின் 
அளவையும் திசையையும் , நேரம் t ஆக இருக்கையில் காண் . 
திசை வேக வளர்ச்சி வீதம் ஒரு மாறிலி எனக் காட்டு . 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


265 


x = a ( wt + sin wt ) , y = a ( 1 - cos Wt ) . 


dx 


dt 


dy 
= aw ( 1 + cos wt ) , = aw sin wt ; 

dt 


d2x 


a wa sin wt , dia 


day 


aw2 cos wt . 


12 


2 


v ( 1 ) 


V (4 ) + (C ) 


= aw V (l + cos wi ) 2 + sin3 wr 


wt 


aw / 2 ( 1 + cos wt ) = 2aw cos 2 


V யின் திசை , x அச்சுக்கு - யில் சாய்ந்திருக்குமானால் , 

dx aw sin wt 

wi 
tan8 

tan 
dt aw ( 1 + cos wt ) 

2 


dy 


2 / 


திசை வேக வளர்ச்சி வீதம் 

d2x12 
f ( i ) 

+ 


= aw2 / ( - sin wt ) 2 + ( cos WI ) 2 


= aw2 . 


இது , நேரம் t ஐயும் வேறு மாறிலிகளையும் சார்ந்ததல்ல . 
எனவே இது ஒரு மாறிலி 


மாதிரி 12 

t நொடிகளில் ஒரு நகரும் புள்ளியின் அச்சுத் தூரங்கள் : 
x = a + c cos t , y = b + c sin t . திசை வேகத்தையும் , திசை 
வேக வளர்ச்சி வீதத்தையும் காண் . பாதையின் சமன்பாடு 
என்ன ? 


x = a + c - cos 1 , 


y = b + c sin t . 


dx 
dt 


-- c sin t , 


dy 

= c cost ; 
dt 


d 


d2x 
die 

= -C cos 1 . 


c sin t . 


- 


21 


* 266 


பொறியியற் கணக்கு 


திசை வேகம் v ( t ) == 


MG ) 

(சு ) + (2) 


= cv [ - sin t) 2 + ( cos t ) 2 = c ; 
திசைவேக வளர்ச்சி வீதம் 

2 
di2 

+ 

dt2 


f ( t ) = 


= c v ( - cos.t )2 + ( sin t ) 2 = c . 
இவை இரண்டும் மாறிலிகள் . 

பாதையின் சமன்பாடு , x , y ஆகியவற்றிலிருந்து 1 - ஐ 
விலக்குவதால் கிடைக்கிறது . 
x = a + c + cos t . 

x -a = c cos t . 
இதேபோல் 

y - b = c sin t . 
வர்க்கமெடுத்துக் கூட்ட , ( x - a ) 2 + ( y - b ) 2 = c2 . 
இதுவே பாதையின் சமன்பாடு . இது ஒரு வட்டம் 


* 


பயிற்சி 8-3 


1 . பின்வருவனவற்றில் நேரம் 1 ஆக இருக்கையில் ஒரு 
புள்ளி கடந்த தூரம் 3 . ஒவ்வொன்றிலும் , திசைவேகம் , 
திசைவேக வளர்ச்சிவீதம் ஆகியவற்றைக் காண் . 

( i ) s = 413 - 312 +1 , 
( ii ) s = cos 21 + 2 sin t , 
( iii) s = e cost . 


2. மேலே எறியப்பட்ட கல் ஒன்று t நொடிகளில் S மீட்டர் 

8 
தூரம் கடக்கிறது . S = 20t t2 ( 8 ஒரு மாறிலி) , எனில் 

2 
திசைவேகம் எப்பொழுது மறையும் ? கடக்கும் மிக அதிக 
உயரம் என்ன ? துவக்கத் திசைவேகம் என்ன ? 


2. x அச்சில் நகரும் P என்ற புள்ளி , நேரம் 1 ஆக 
இருக்கையில் துவக்கப் புள்ளியிலிருந்து கடந்த தூரம் x == 10 
+ 8 sin 2t + 6 cos 2t என்ற சமன்பாட்டால் தரப்படுகிறது . 
துவக்கப் புள்ளியில் அதன் திசைவேகம் பூச்சியம் எனக் காட்டு . 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


267 


எனக் 


4. நேரம் 1 ஆக இருக்கையில் ஒரு துகள் கடக்கும் தூரம் 
x = a cos wt + b sin wt . துகளின் திசைவேக வளர்ச்சிவீதம் , 
கடக்கும் தூரத்திற்கு நேர்விகிதத்தில் இருக்கிறது . 
காட்டு . v , a ஆகியவை , திசைவேகம் , திசைவேக வளர்ச்சி 
வீதம் எனில் y2 + w2 x2 , a2 - w2 y2 ஆகியவை மாறிலிகள் 
எனக் காட்டு . 

5. நேர்க்கோட்டில் நகரும் புள்ளியொன்று , நேரம் t ஆக 
இருக்கையில் அக் கோட்டில் ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து 
இருக்கும் தூரம் S = 3 cos 21 .. அதன் திசைவேகமும் திசை 
முடுக்கமும் முறையே 2 19 - s2 , - 4s எனக் காட்டு . 

6. t நொடிகளில் ஒரு புள்ளி கடந்த தூரம் s - aet + be - t 
எனில் , அதன் திசைமுடுக்கம் கடந்துவந்த தூரத்திற்குச் சமம் 
எனக் காட்டு . 

7. நேர்க்கோட்டில் இயங்கும் ஒரு துகளின் காலதூரச் 
சமன்பாடு t = as2 + bs + c ( காலம் t , தூரம் S ) எனில் , அதன் 
திசைமுடுக்கம் , திசைவேகத்தின் கனத்திற்கு நேர்விகிதத்தி 
லிருக்கும் எனக் காட்டு . 

8. நேர்க்கோட்டில் இயங்கும் துகள் ஒன்றின் காலதூரச் 
சமன்பாடு s2 = at2 + bt + c எனில் , அதன் திசைமுடுக்கம் , 
கடந்த தூரத்தின் கனத்திற்குத் தலைகீழ் விகிதத்திலிருக்கும் எனக் 
காட்டு . 


9. S = at2 என்பது , ஒருபுள்ளியின் நேர்க்கோட்டியக்கத்தின் 
காலதூரச் சமன்பாடு எனில் , அதன் திசைவேகம் காலத்திற்கு 
நேர்விகிதத்திலிருக்கும் எனவும் , திசைமுடுக்கம் ஒரு மாறிலி 
எனவும் காட்டு . 

10. s2 = at3 என்ற விதிப்படி நேர்க்கோட்டில் இயக்கம் 
நிகழுமானால் , திசைமுடுக்கம் திசைவேகத்திற்குத் தலைகீழ் 
விகிதசமத்தில் இருக்கும் எனக் காட்டு . 

11. நேர்க்கோட்டுப் பாதையில் செல்லும் ஒரு பொருள் ஒரு 
புள்ளியிலிருந்து கடந்துவந்த தூரம் , அப்போதைய அதன் 
திசைவேகத்தின் வர்க்கத்திற்கு நேர்விகிதத்திலிருக்கும் எனில் , 
அதன் திசைமுடுக்கம் ஒரு மாறிலி எனக் காட்டு . 

12. ஒரு புள்ளியிலிருந்து நேர்கோட்டில் இடம் பெயர்ந்து 
வந்த தூரம் , எடுத்துக்கொண்ட நேரத்தின் வர்க்கமூலத்தின் 
நிலைமடங்கு எனில் , திசைமுடுக்கம் திசைவேகத்தின் கனத்தின் 
நிலைமடங்கு எனக் காட்டு . 


268 


பொறியியற் கணக்கு 


13. நேர்க்கோட்டில் இயங்கும் ஒரு புள்ளியின் காலதூரச் 

x 
சமன்பாடு t = V2ax -- x2 + 2a cos - 1 

( காலம் t , 

2a 
தூரம் ) எனில் x- ன் சார்பாகத் திசைவேகத்தையும் திசை 
முடுக்கத்தையும் எழுது . 


N 


1 
14. ஒரு புள்ளி , நேர்க்கோட்டில் , S = vt என்ற விதிப்படி 

2 
நகர்கிறது . 1 , s , v ஆகியவற்றிற்கு வழக்கமான பொருள் எனில் 
திசைமுடுக்கம் மாறிலி எனக் காட்டு . 

. = a sin ( wt + ) என்ற விதிப்படி ஒரு பொருள் 
நேர்க்கோட்டில் இயங்குகிறது . a , w , : மாறிலிகள் . 
ஆகியவை திசைவேகம் , திசைமுடுக்கம் எனில் பின்வருமாறு 
காட்டு : 

df 
( i ) y2 fs ஒரு மாறிலி , ( ii ) 

ds 

ஒரு மாறிலி , 


< v , f 


( iii ) S 


df 
dt 


vf . 


16. ஒரு மின் விசிறியில் விசை துண்டிக்கப்பட்ட பிறகு 

1 
t நொடிகளில் சுழல் கோணம் 8 = mt2 + 15mt என்ற 

10 
சமன்பாட்டினால் தரப்படுகிறது . ( 0 ஆரையனில் ) . விசை 
துண்டிக்கப்பட்டபோது நொடிக்கு எத்தனை சுழற்சிகள் சுழன்றி 
ருக்கும் என்றும் , இனி எவ்வளவு காலம் கடந்து அது சுழற்சி 
யற்று நிற்கும் என்றும் காண் . நொடிக்கு எத்தனை சுழற்சிகள் 
வீதம் அது வேகம் இழக்கிறது என்றும் காண் . 


17. நொடிக்கு 50 முறை சுழலும் ஒரு சக்கரத்தின் சுழல் 
வேகம் • ஒவ்வொரு சுழற்சியின்போதும் நொடிக்கு 1 சுற்று 
என்ற வீதத்தில் கூடுகிறது . அதன் சுழல் முடுக்கம் என்ன ? 


18.xy - தளத்தில் இயங்கும் ஒரு புள்ளியின் அச்சுத் தூரங்கள் 

x = 312 ( 2- 13 ) , y = 8 : 3 
என்ற சமன்பாடுகளால் தரப்படுகின்றன . நேரம் 1 = 1 ஆக 
இருக்கையில் திசை முடுக்கம் என்ன ? 


ஒரு பொருள் x = at , y = b sin at என்ற பாதையில் 
இயங்குகிறது . t என்பது நேரம் . அதன் திசை வேகத்தின் 
3 கூறு மாறிலி என்றும் , எப்பொழுதும் - அச்சிலிருந்து அது 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


269 


இருக்கும் தூரத்தின் நிலைமடங்காக அதன் திசை 

அதன் திசை முடுக்கம் 
இருக்கும் என்றும் காட்டு . 


20. y = f ( x ) என்ற பாதையில் ஒரு துகள் இயங்குகிறது . 
அதன் திசைவேகத்தின் x- கூறு c என்ற மாறிலி எனில் , y- கூறு 
cf ( x ) எனக் காட்டு . அதன் முழு திசை வேகத்தின் அளவை 
யும் , திசைமுடுக்கத்தின் அளவையும் காண் . 

21. y2 = 25x என்ற பரவளையத்தில் இயக்கும் ஒரு பொரு 
ளின் திசைவேகத்தின் x பகுப்பு எப்பொழுதும் நொடிக் ெ 10 மீ . 
( 4,10 ) மீட்டர்கள் என்ற புள்ளியில் அதன் திசை வேகத்தையும் 
இயங்கு திசையையும் காண் . 

22. y2 = 4x + 1 என்ற பரவளையப் பாதையில் இயங்கும் 
புள்ளியின் திசை வேகத்தின் y - பகுப்பு எப்பொழுதும் 4 . அதன் 
திசை வேகத்தின் x- பகுப்பையும் , திசை முடுக்கத்தின் x- , y - 
பகுப்புக்களையும் காண் . 


= 25 


23. x2 + ya 

என்ற வட்டத்தில் இயங்கும் ஒரு 
பொருவின் x- பகுப்பு எப்பொழுதும் 3. y- பகுப்பு வேகத்தையும் 
திசை முடுக்கத்தையும் காண் . 


24. ஒரு தள 

வளைகோட்டுப்பாதையில் நிலையான திசை 
வேகத்துடன் செல்லும் பொருளுக்கு எப்பொழுதும் திசை முடுக் 
கம் அப்பாதைக்குச் செங்குத்தாகவே ( அதே தளத்தில் ) இருக்கும் 
எனக்காட்டு . 

[ vx2 + y 2 = k ; இரு பக்கங்களையும் t க்கு வகையிடு ) . 


விடைகள் 8-3 


1. ( i ) y = 12t2 - 6t , f = 24t - 6 
( ii ) y = 
y = 2 ( cos t = sin 2 t ) , 

f = - 2 ( sin t + 2 cos 2t ) 
( iii ) y = e (cost - sin t ) , f = -2e sin t . 


2 . 


20 

200 
- நொடி ; மீட்டர் ; நொடிக்கு 20 மீட்டர் . 
g 

g 


2a 


-- 


X 


a 


13. y = 


M 


f = 


= 


x2 | 


X 


270 


பொறியியற் கணக்கு 


16. நொடிக்கு 7, சுழற்சிகள் ; 75 நொடிகள் ; 


1 

சுழற்சிகள் . 
10 


1 


dy 
17. d = V 

ds 


50 x 3 = 25 சுழற்சிகள் ( நொடி )2. 
18. திசை முடுக்கத்தின் அளவு 241/5 ; x அச்சுக்கு tan - 1 , 
என்ற கோணத்தில் 


20. c +1 + [ f ( x ] ] 2 cI ( x ) . 
5 

5 
21. நொடிக்கு 1 / 41 மீட்டர்கள் : X அச்சுக்கு tan - 14 என்ற 
கோணத்தில் 

22. 6 ; 8,0 . 


23 . 


3 

; திசை முடுக்கம் y திசையில் , 
2 


25 

என்ற அளவில் . 
16 


8.2.6 . தொடுகோடும் செங்கோடும் ( Tangent and Normal ) 

தொடுகோடு 
y = f ( x ) என்ற வளை கோட்டிற்கு , அதன்மீதுள்ள P { x1 , y } 
என்ற புள்ளி வழியே வரையப்படும் தொடுகோட்டின் சமன் 
பாடு 


dy 
dxR 

( x - x ) . 

( x , y ) 
எவ்வாறெனில் , P( x , y ) யில் தொடுகோட்டின் சாய்வு விகிதம் 

dy 
dx 

( xy , y ) 


இத் தொடுகோடு , ( x 1 , y 1 ) என்ற புள்ளிவழியே செல்வதும் , 
இதைச் சாய்வு விகிதமாகக் கொண்டதுமான ஒரு நேர்க்கோடு 
எனவே அதன் சமன்பாடு 

y - y , = m ( x xx ) 


. 


அ - து , 1 -- y1 


= (4 ) ( x - x ) 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


271 


செங்கோடு 

ஒரு வளைகோட்டின் ஒரு புள்ளியில் அதற்கு வரையப்படும் 
செங்கோடானது , அப்புள்ளியில் அவ்வளைகோட்டிற்கு வரையப் 
படும் தொடுகோட்டுக்குச் செங்கோணத்தில் இருப்பதும் 
அப்புள்ளி வழியே செல்வதுமான ஒரு நேர்க்கோடாகும் . 


P 


- 


A 


B 


படம் 15 


படத்தில் r என்ற வளைகோட்டுக்கு P என்ற புள்ளியில் 
PA , PB என்பவை முறையே தொடுகோடும் செங்கோடும் 
ஆகும் . 


y = f ( x ) என்ற வளை கோட்டில் P ( x ) , y1 ) என்ற புள்ளியில் 
உண்டாகும் செங்கோட்டின் சமன்பாடு 


/ 


( y - > 1 ) = 


- ( 4) 


( x - x ) . 
( xy , y1 ) 


எவ்வாறெனில் , my , m2 என்பவை , அப்புள்ளியில் உண் 
டாகும் தொடுகோட்டுக்கும் , செங்கோட்டுக்குமான சாட் 
விகிதங்கள் எனில் , அவ்விரண்டு நேர்கோடுகளும் ஒன்றுக் 
கொன்று செங்குத்தாகையால் , 

M ] m2 = - 1 . 


1 


m2 


- 


-- 


-- 


dx 
dy 


1 
dy 
dx 


in1 


( x , y1 ) : 


( x , y ] ) 


செங்கோட்டின் சமன்பாடு 

y - y1 = m2 ( x - x ] ) ; 


272 


பொறியியற் கணக்கு 


அ - து , y = y = 


( x - x ) . 


( 4 ) 
( - > ( 


( xy , y1 ) 


தையே , ( y - y ) 


dx 


வேதா 


+ ( x - x ) = 0 
( x , y ) 


எனவும் எழுதலாம் . 


மாதிரி 13 


* 3 


y2 


என்ற 


என்ற வளைகோட்டில் ( a , - 1 ) 
2a - x 
புள்ளியில் தொடுகோட்டையும் காண்க . 
வளைகோட்டின் சமன்பாடு : y2 = 

2a 


x3 


x 


x ஐப் பொருத்து வகையிட , 

dy ( 2a - x ) ( 3x2 ) - x3 ( -1 ) 
2y 
dx 

( 2a - x ) 2 

6ax2 2x3 

( 2a - x ) 2 
dy 

3ax2 
dx y ( 2a - x ) 2 


== 


x3 


- 


a3 


dy 3a3 

2 . 
dx 

- a ( 2a - a ) 2 
( a , -a) 
அ - து , தொடுவரையின் சாய்வு விகிதம் m = -2 . எனவே , 
( a - a ) வழிச் செல்லும் தொடுகோட்டின் சமன்பாடு 

y - ( - a ) = - 2 ( x - a ) 


1 


அ - து , 


2x + y = a . 


1 


- 


செங்கோட்டின் சாய்வு விகிதம் 


1 
2 


m 


எனவே , ( a , -a ) வழிச் செல்லும் செங்கோட்டின் சமன்பாடு 

1 

- ) 


அ - து , x - 2y - 3a = 0 


( ii ) 


b2 V = 0 . 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


273 


மாதிரி 14 


1 


x2 


= 1 என்ற நீள் வளையத்திற்கு , அதன் மீதான 

b2 
( x , y ) என்ற புள்ளியில் தொடுகோடு காண்க . 


y2 
a2 

+ 


x2 

y2 
52 + 


1 


|| 


b2 


2y 


2x 
a2 


+ 


y 


b2x 
azy 


( xl , y ) என்ற புள்ளியில் தொடுகோட்டின் சாய்வு விகிதம் 


b2x / 


m 


ay22 


எனவே தொடுகோட்டின் சமன்பாடு 


- b2x ) 


y - y = 


( x --x ) 


aa 


* 31 


X 2 


" அ - து , 


1 
a2 


+ 


yy1 
b2 


+ 


P.2 
b2 


a2 


( x ) , y ) என்ற புள்ளி கொடுத்த நீள்வளையத்தில் உள்ளது 
என்ற உண்மையை நாம் இன்னும் பயன்படுத்தவில்லை . x = x ,, 
y = y1 என்பவை அச்சமன்பாட்டை நிறைவுபடுத்தவேண்டும் . 
( முன் மாதிரியில் இது தேவையில்லை ; புள்ளியின் அச்சுத் 
துவாரங்கள் வளைகோட்டின் சமன்பாட்டை நிறைவுபடுத்தும் 
வகையிலேயே தரப்பட்டுள்ளன . ) 


2 


x , 2 
a2 

+ 


= 1 . 


தொடுகோட்டின் சமன்பாடு : 


x31 


yx1 

1 = 1 . 


@24 


b2 


கவனிக்க : b = a என இடக் கிடைப்பது : 

x2 + y2 = q2 என்ற வட்டத்திற்கு ( x1 , y1 ) என்ற புள்ளி 
யில் வரையப்படும் தொடுகோடு : xx ] + yy1 = a2 . 

18 


274 


பொறியியற் கணக்கு 


மாதிரி 15 . 
y = x3 - 2x + 3 

என்ற 

வளைகோட்டைத் தொட்டுக் 
கொண்டும் , 10x_y = 3 என்ற நேர்க்கோட்டுக்கு இணையாகவும் 
இருக்கும் நேர்க் கோடுகளைக் காண் . 

y = x3 -2 + 3 . 


என்ற வளைகோட்டின் மீது ( x , y ) என்ற புள்ளியில் வரையப் 
படும் தொடுகோட்டின் சாய்வு விகிதம் 

y = 3x2 -2 . 
தரப்பட்ட நேர்க் கோட்டின் சமன்பாடு 

y = 10x - 3 . 
இதன் சாய்வு விகிதம் : 10 . தொடுகோடு இக் கோட்டுக்கு 
இணை எனில் , 

y = 10 . 
3x2 2 = 10 

* = +2 . 


வளை கோட்டின் சமன்பாட்டில் இதைப் பிரதியிட 

y = ( = 2 ) - 2 ( = 2 ) + 3 
= = 8 + 4 + 3 

= 7 அல்லது , -1 
எனவே , தொடுபுள்ளிகள் : P ( 2,7) , ( - 2 , - 1 ) 
P வழித் தொடுகோடு : 

y -7 = 10 ( x - 2 ) 

அ - து , 10x - y = 13 . 
Q வழித் தொடுகோடு : 

y + 1 : = 10 ( x + 2 ) 
அ - து , 10x - y + 19 = 0 . 


மாதிரி 16 . 
1/2 1/2 

1/2 
+ y + a 

+ a என்ற வளைகோட்டின் எந்தப் புள்ளியில் 
தொடுகோடு வரைந்தாலும் , 03 , 0y என்ற அச்சுக்களை அது A , B 
என்ற புள்ளிகளில் வெட்டினால் , 0A + OB = a எனக்காட்டு .. 
இவ் வளை கோடு , அச்சுக்களை ( a , 0 ) , ( 0 , a ) என்ற புள்ளிகளில் 
தொடுகிறது எனவும் காட்டு . 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


275 


இவ் வளைகோட்டின் துணையலகுச் சமன்பாடுகள் : 
x = a cos4 8 , 


y = a sin4 8 . 


எனவே , 


dx 
de 


4 a cos3 sins . 


dy 

--- 4 a sin3 0 cos g . 
da 


Y 


D 


P 


A. 


படம் 16 . 


cly 
dx 


dy 
da 


| da 


dx 
da 


tan28 


y - a sin4 0 


P ( a cos48 , a sin + 8 ) . என்ற புள்ளியில் தொடுகோட்டின் 
சமன்பாடு : 

tana e ( x - a cos4 8 ) 
cos28 ( j - a sin + 8 ) = - sin2 8 ( x - a cos4 4 ) 
x sin2 1 + y sin2 0 = a sin2 0 cos4 0 + a cos2 0 sin4 8 

= a sin2 & cos2 0 ( cos2 8 + sin2 8 ) 
= a sin ? e cos2 8 


276 


பொறியியற் கணக்கு 


அ - து AB யின் சமன்பாடு : 
* sin ? 8 + y cos2 8 = sin2 B cos2 8 . 

( 1 ) 
இதில் y = 0 என இடக் கிடைப்பது A யின் x அச்சுத்தூரம் . 

* sin2 8 = a sin2 B cos2 0 
OA = x = s cos2 8 . 


ச - டு ( 1 ) ல் x = 0 என இடக் கிடைப்பது B யின் 
y அச்சுத்தூரம் : 
OB = y = a sin2 8 . 

OA + OB = a ( cosa 8 + sin2 8 ) = a , 
தொடுகோடு , x- , y- அச்சுக்களை C , D யில் சந்திக்கட்டும் . 
C யின் x- கூறு பூச்சியம் . எனவே , 
a sin4 8 = 0 

= 0 : 8 = 0 
C யின் x- அச்சுத்தூரம் = a cos4 8 = a . 
+ C = ( a , 0 ) . 


ச - டு ( 1 ) ல் 8 = 0 என இட , C யின் வளைகோட்டுக்கு வரையப் 
படும் தொடுகோட்டின் சமன்பாடு y = 0 எனக்கிடைக்கிறது . 
இது * -அச்சின் சமன்பாடு என்பதால் , 7 - அச்சு , வளைகோட்டை 
(a , o )-வில் தொடுகிறது என்பது தெளிவு . 

இதேபோல் y- அச்சும் வளைகோட்டை D யில் தொடுகிறது , 
எனக் காட்டுவதை ஒரு பயிற்சியாகக் கொள்ளவும் , 


+ y 


மாதிரி 17 . 

2 2 2 
3 3 3 
X 

என்ற வளைகோட்டுக்கு அதன் எப்புள்ளி 
யிலும் வரையப்படும் தொடுகோட்டுக்கும் . செங்கோட்டுக்கும் 
துவக்கப்புள்ளியிலிருந்து குத்துக்கோடுகளின் நீளங்கள் 
முறையே p , q எனில் 4 p2 + q2 = a2 எனக்காட்டும் . 
( ii ) அச்சுக்களால் 

வெட்டப்படும் தொடுகோட்டின் 
துண்டு எப்பொழுதும் மாறாத நீளமுடையது என்றும் காட்டு . 

( iii ) செங்கோடு x - அச்சுடன் என்ற கோணத்தை 
உண்டாக்கினால் , செங்கோட்டின் சமன்பாடு 

y cos - x sin * = a cos 2 எனவும் காட்டு . 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


277 


தரப்பட்ட வளைகோட்டின் துணையலகுச் சமன்பாடுகள் : 
x = a cas38 , 
y = a sinse. 

dx 
எனவே , 

3a cos28 sin e , 


del 


| 


dy 
do 


|| 


3a sin2 B cos 8 ; 


dy 
dx 


dy 
de 


dx 
de 


-tan 8 . 


8 என்ற புள்ளியில் , அ - து ( a cos20 , a sin38 ) என்ற 
புள்ளியில் தொடுகோட்டின் சமன்பாடு : 


Pe 


0 


படம் 17 . 


y -a sin3 8 

- tan a ( x- a cos3 8 ) , 
( cos 8 ) வினால் இருபுறமும் பெருக்கி மாற்றியமைக்க , 

x sin 0 + y cos 0 = a sin 8 cos 9 ( cos20 + sin2 8 ) 
அ - து x sin 6 + y cos6 = ; sin 28 . 
( 1 ) 

என்ற புள்ளியில் செங்கோட்டின் சமன்பாடு 
y - a sins = cot8 ( x - a cos34 ) 
அ - து , x cos 1 - y sis ) a ( cos4 ( ) - sin + € ) 


278 


பொறியியற் கணக்கு 


இதில் , cos49 - sin48 ( cos28 + sin29 ) ( cos20 sin26 ) 
= cos 29 . 

செங்கோட்டின் சமன்பாடு : 

x cos e - y sine = a cos 29 . ( 2 ) 
இனி , 1x + my + 12 0 என்ற நேர்கோட்டிற்கு ( x , y , ) 
என்ற புள்ளியிலிருந்து வரையப்படும் குத்துக்கோட்டின் நீளம் 

Ix + my1 + n 

V !2+ m2 
எனவே , ( 0 , 0 } விலிருந்து தொடுகோடு ( 1 ) க்கும் செங்கோடு 
( 2 ) க்கும் வரையப்படும் குத்துக்கோடுகளின் நீளங்கள் முறையே , 


p = 


sin 20 
2 
Msiv20 -- cogae 


+ 


2 


sin 29 , 


!! 


g = + a cos 29 

= + a cos 29 
Vcos2 + sin29 


| 


* 


4p2 + q2 = 4 


a2 
4 

sin2 26 ) + a2 cos2 2a 


) 


= a2 


அ - து , 4p2 + q2 == a2 . 

( ii ) தொடுகோடு ( 1 ) , x , y -அச்சுக்களை வெட்டும் 
புள்ளிகள் முறையே A , B என்க , A யின் y- கூறு பூச்சியம் . 
y = () என ( 1 ) ல் இட 
xsin 0 = ; sin 2 9 

sin 2 0 = a sine cose , 


அ - து , X 

a cos 8 , 
இது A யின் X- கூறு . OA = a cose . 
இதேபோல் OB = a sin G எனப் பெறலாம் . 
AB = 

VOA2 + 0B2 = a Vcos20 + Sin ? e 
( iii ) 6 என்ற புள்ளியில் செங்கோடு ( 2 ) ன் சாய்வு விகிதம் 
cot 6. இச்செங்கோடு , x அச்சுடன் - என்ற கோணத்தில் 
சாய்ந்திருப்பின் இச்சாய்வு விகிதம் tan . 

cot = tan . 


. 


2 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


279 


இதைச் ச - டு ( 2 ) ல் பிரதியிட , செங்கோட்டின் சமன்பாடு ; 


x cos 


2013 ( 5 - *) - yan ( 5 

(5 - ? )= cos( ஈ - 24 


அ - து , y cost - x sins = acos 24 . 


மாதிரி 18 - 


x cos d + y sin d = p என்ற நேர்க்கோடு , 


( 
!) T + (3) * - 


= 1 


என்ற வளைகோட்டுக்கு ஒரு தொடுகோடு எனில் , 

p " = ( a cos " + ( b sin d " 
எனக் காட்டு . 


8 என்ற துணையலகின்மூலம் . தரப்பட்ட வளைகோட்டின் 
எந்தவொரு புள்ளியையும் 


2 ( n - 1 ) / n 
X = a cos 


8 , y = b sin 2 ( n - 1 ) m 


. 


எனக் குறிக்கலாம் . 


[ இதைப் பெற , வளைகோட்டின் சமன்பாட்டின் முதலுறுப்பை 
cos2 8 எனவும் , இரண்டாம் உறுப்பை sin2 8 எனவும் இடுக . ) 
dx 2 ( n - 1 ) - [ 2 ( 3 - 1 ) / n ] - 1 
a cos 

8. sin O 
do 


2 ( n - 1 ) ( n - 2 ) / n 

a cos 


0 • sin 0 , 


-- 


1 


dy 


2 ( 1 - 1 ) [ 2 ( n - 1 ) / n ] - 1 

b sin 


18 • cos 8 


di 


n 


2 ( n - 1 ) b sin 

( n - 2 ) / 7 8 • cos 8 


n 


280 


பொறியியற் கணக்கு 


i 


2 ) 


b sin 


8 cos 8 


/ 


dy 
dx 


dy ( dx 
de do 


n 


a cos 


8 sin a 


2 
b 

cot 8. 


எனவே , 0 வில் தொடுகோட்டின் சமன்பாடு : 


2 ( n - 1 ) / n 


y = b sin 


8 


--a cos 


2 / n 
-- cot 

2 ( n - 1 ) / n 
( x - ac ) 
2 ( n - 1 ) /n 

. ] 
-- b sin 

2 ( n - 1 ) " ] = 0 
olx - a cos 


2 " [ 1 

21 (x 


அ - து , a sin 


1 


+ b cos 


-- 


2 / n 

2 / n 
அ - து , x b cos 8 + y a sin 8 = ab . 


x cos + y sin d = p என்பது B வில் தொடுகோடு 
எனில் 

இவ்விரு சமன்பாடுகளின் ஒத்த உறுப்புக்களின் 
கெழுக்கள் விகிதசமத்திலிருக்கும் . எனவே , 
2 / m 

2 / n 
8 

ab 
P 


a sin 


b cos 
cos d . 


sino 


2 / n 
COS 

8 
a cosa 


2 / m 
sin 8 
b sind 


1 


P 


. 


1 


cos2 0 
( a cos d ) " 


sin ? - 
( b sin d ) " 


ph 


( 


1 


cos20 + sin2 8 
( a cos du ) + (b sin d ) " 


P " 


( a cos d ) " + ( b sin cu ) " 


p " . 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


281 


பயிற்சி 8-4 


பின்வரும் வளைகோடுகளுக்கு [ 1-20 ] , குறிப்பிட்டுள்ள 
புள்ளிகளில் தொடுகோடு , செங்கோடு ஆகியவற்றின் சமன்பாடு 
களைக் காண் . 


1. y = xs - 3x2 - 2 , ( 1 , - 4 ) 
2. x + 5y2 = 14 , ( 3 , 1 ) 
3. x2 + y2 - 6x + 2y = 0 , ( 0 , 0 ) 
4. y ( x2 - 1 ) = 6x , ( x = 2 ) 
5.y2 ( 4 - x ) = x3 , ( 2 , - 2 ) 
6. x3 + 5x - 2y = 0 , ( 1 , 3 ) 
7. y = 4x3 - 2x3 , ( 0 , 0 ) 
8. y = x3 - 7x +6 , x- அச்சை இது வெட்டும் புள்ளிகளில் . 
9. x2 - xy + 2y - 2 = 0 , x = -2 . 
10. y2 = 4ax , ( at2 , 2at ) 
11. x2 + y ? a2 , ( a cos t , a sin i ) 


12 . 


= 1 , 
52 


. 


= ( a cos 8 , b sin 8 ) 


q2 * 2 


13. xy = c2 , 


c , ( at , 9 ) 


3a 
14. x3 + y3 = 3axy , x = 

2 


3/2 
15. x 


3/2 


+ y 


3/2 

, x = 2 / 2a 


76 


16 . 


( G ) " + (3) 


= 2 , ( a , b ) 


17. y = be 


, y- அச்சை இது வெட்டுமிடம் . 


18. x = a ( 8 - sin 8 ) , y = a ( 1 - cos 8 ) ; 6 = 


2 . 


19. x = sin t , y = cos 21 ; 1 = 


6 


282 


பொறியியற் கணக்கு 


20. x = a ( 2 cos 8 - cos 28 ) , y = a ( 2 sins- sin 20 ) ; 


2 


21. xx = a t 

a cos3 t , y = a sin3 t ; 8 


R. 
4 


பின் வரும் வளைகோடுகளுக்கு [ 22-28 ] அவற்றின் எந்தப் 
புள்ளிகளில் வரையப்படும் தொடுகோடுகள் , கொடுக்கப் 
பட்டுள்ள நேர்க்கோடுகளுக்கு இணையாக இருக்கும் ? 
22. = 

y = 33 - x2 ; 2x + 2y + 1 = 0 க்கு இணையாக . 
23. xy = 20 ; 5x + 2y = 30 க்கு இணையாக . 
24 . y = x3 - 12x + 18 ; x- அச்சுக்கு இணையாக . 
25. x2 + y = 5 ; y = 2x + 6 க்கு இணையாக . 

26. 2y = 2x3 - x2 + 2x -1 ; 5x - y = 10 க்கு இணை 
யாக . 

27. y = x2 ( 2a - x ) ; x , y- அச்சுகளுக்கு இணையாக ,. 


13 


28. y 


- 


| 


30. y 


x2 ; x- அச்சுக்கு இணையாக . 

3 
பின்வரும் வளை கோடுகளுக்கு ( 29 - 35 ] கேட்கப்பட்டுள்ள 
படி தொடுகோடுகள் காண்க . 
29. y = 2x2 - 3x + 5 ; x- அச்சுக்கு 45 ° யில் . 

= x3 + 6x2 + 10x + 8 ; y + x = 0 க்குச் 
செங்குத்தாக . 

31. x2 + 4y2 = 8 : சாய்வு விகிதம் - 2 ஆக . 
32. 12 + 2y2 = 9 ; 4x - y = 5 க்குக் குத்தாக . 
33. ya 6x 

x + 3y = 10 க்குக் குத்தாக .. 
x4 - 413 8x2 + 16x - 10 ; y = 4x + 5 க்கு 
இணையாக . 

= x4 + 4x3 - 8x2 + 3x + 70 ; - x = 3x 
இணையாக . 

பின்வரும் வளைகோடுகளுக்கு [ 36 - 39 ] கேட்கப்பட்டுள்ள 
படிச் செங்கோடுகள் காண்க . 

1 
3 


3 ; 


- 


34. } 


35. y 


க்கு 


36. an2 = x > ; சாய்வு விகிதம் , 


283 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


31 . 


x2 + 2y2 = 3 ; y = 2x க்கு இணையாக . 
38 . y = x2 - 2x ; 4x - y = 0 க்குக் குத்தாக . 
39. a2y = x3 ; 1 

I = 4x + a க்கு இணையாக .. 


x3 


y2 


40 . 

என்ற வளை கோட்டிற்கு ( 1 , 1 ) என்ற 

2 - x 
புள்ளியில் தொடுகோடு காண்க . இத் தொடுகோடு , வளை 
கோட்டை எங்கு வெட்டும் ? இத் தொடுகோடும் , இது வளை 
கோட்டை வெட்டும் புள்ளியில் உண்டாகும் தொடுகோடும் , 
x = 2 என்ற கோடும் அடக்கும் முக்கோணத்தின் பரப்பைக் 
காண் . 

41. x + y3 = 3axy , y2 | இரண்டும் வெட்டிக் 
கொள்ளும் புள்ளிகளில் முதல் வளை கோட்டுக்கு வரையப்படும் 
தொடுகோடுகள்- y அச்சுக்கு இணை எனக் காட்டு . 

42. x = a ( 8 - sin 8 ) , y = a ( 1 - cos 8 ) என்ற உருள் 
வளையில் ( Cycloid ) 8 என்ற புள்ளியில் தொடுகோடு காண்க . 


al 


yA 


2a 


X 


an 


20 


படம் 18 . 
0 வில் உண்டாகும் செங்கோடு , ( a8 , 2a ) வழிச் செல்லும் 
எனக் காட்டு . 
43. மேற் 

கணக்கில் , 8 வில் வரையப்படும் தொடு 
கோட்டின்மீ துவக்கப் புள்ளியிலிருந்து வரையப்படும் 

8 

எனக் காட்டு . 
2 


44. x = a ( 8 + sin 8 ) , y = a ( 1 + cos 8 ) என்ற உருள் 
வளையில் 8 வில் தொடுகோட்டைக் காண் . 8 , 8 + * 
என்ற புள்ளிகளில் உண்டாகும் தொடுகோடுகள் ஒன்றுக் 
கொன்று செங்குத்து எனக் காட்டு . 


284 


பொறியியற் கணக்கு 


* 


45 , ஒரு வளைகோட்டின் துணையலகுச் சமன்பாடுகள் : 
x = 3 cos - cos3 8 , y 

cos38 , y = 3sine - Sin3 6. ே என்ற 
புள்ளியில் செங்கோட்டின் சமன்பாட்டைக் காண் . 8 

4 
என்ற புள்ளியில் எழும் செங்கோடு , துவக்கப் புள்ளி வழிச் 
செல்லும் எனக் காட்டு . 

x = a cos3 8 , y = a sin3 - என்ற வளைகோட்டில் , 
8 வில் வரையப்படும் செங்கோடு 16 ( x cos2 8 - y sin ? 8 ) = 
a ( 15 cos 20+ cos 60 ) எனக் காட்டு . 


46 . 


47. ay2 = x3 என்ற வளை கோட்டுக்கு P ( am2 , ams ) என்ற 
புள்ளியில் தொடுகோட்டைக் காண் . இது மீண்டும் வளை 
கோட்டை Q ( am 2 , am 3 ) என்ற புள்ளியில் வெட்டினால் , 
m , m இரண்டுக்கும் உள்ள தொடர்பைக் காண் . 


Y 


1 


0 


படம் 19 . 


x3 


48. ay2 என்ற வளை வரையின் 

ஒரு புள்ளியில் 
வரையப்படும் செங்கோடு , அச்சுக்களில் 

வெட்டுத் 
துண்டங்களை உண்டாக்குகிறது . அப் புள்ளியின் x- அச்சுத் 
தூரம் என்ன ? 


சம 


1 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


285 


49. xy?* = am + 1 என்ற வளைகோட்டின் தொடுகோட்டில் 
அச்சுக்கள் வெட்டும் துண்டின் நீளத்தை , மாறா விகிதத்திலுள்ள 
இரு பகுதிகளாகத் தொடுபுள்ளி பிரிக்கும் எனக் காட்டு . 

50. x = 2a / ( 1 + t2 ) , y = 2at3 / ( 1 + t2 ) என்ற வளை 
கோட்டிற்கு ‘ t என்ற புள்ளியில் தொடுகோடு காண் . y = x 
என்ற கோடு இவ் வளை கோட்டை வெட்டுமிடத்தில் வரையப் 
படும் தொடுகோடும் , 

அச்சுக்களும் உண்டாக்கும் 
முக்கோணம் மாறாப் பரப்புடையது எனக் காட்டு . 


110 


51. x cos d , + y sin d = ? என்ற நேர்க்கோடு , (3 ) 
(3 )" 


+ 


= 1 என்ற வளை கோட்டைத் தொடுமானால் , பின் 


வருமாறு காட்டு : 
m / ( m - 1 ) 

m / ( m - 1 ) 
P ( 

+ ( b cos d ) 
52. 1x + my + n = 1 என்ற நேர்க்கோடு , ( ax ) " + ( by ) " 
= 1 என்ற வளைகோட்டைத் தொடுவதானால் , 


( ( ) " 


" 


+ 


R 
1 m in 1 

= 1 

6 
எனக் காட்டு . 

53. x = at3 , y = at4 என்ற வளைகோட்டுக்கு 1 என்ற 
புள்ளியில் தொடுகோட்டைக் 

காண் . 

தொடு புள்ளியின் 


** 


படம் 20 . 
கிடையச்சுத் தூரத்தைத் தொடுகோடு 1 : 3 என்ற விகிதத்தில் 
பிரிக்கிறது எனக் காட்டு . 


286 


பொறியியற் கணக்கு 


C 


54. y = c cosh என்ற கயிற்று வளையின் ( Catenary ) 
எப் புள்ளியின் நிலைக் கோட்டின் அடியிலிருந்தும் ( foot of the 
ordinate ) , அப் புள்ளியில் எழும் தொடுகோட்டுக்கு வரையப் 
படும் குத்துக்கோட்டின் நீளம் நிலையானது எனக் காட்டு . 


விடைகள் 


8-4 


1. 3x + y + 1 = 0 , x- 3y = 13 
2. 3x + 5y = 14 , 5x - Jy = 12 


3. y = 3x , 3y + x = 0 
4. 10x + 3y = 32 , 3x - 19y + 34 = 0 
5. 2x + y = 2 , x- 2y = 6 
6. 4x - y = 1 , x + 4y = 13 . 
7 , y = 0 , x = 0 


8. ( 1 , 0 ) இல் : 4x + y = 4 , x -- 4y = 1 

( 2 , 0 ) இல் : 5x - y = 10 , 1 + 5y = 2 
( -3 , 7 ) இல் : 20x - y + 60 = 0 , x + 20y + 3 = ) 


9. 7x - 8y + 10 = 3 , 16x + 14y + 39 = 0 


10. y = 


= + at, y + 1x = 2at + ai3 


11 . 


* cos t + ysiot = a 


12. cos9 + sin 4 = 1 


13. x + t2y = 2ct , y = 128 


11 


= " ( ! - 1+ ) 


14. x + y = 3a , x - y = 0 


15. x + } 


0 


க 


- 


02 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


287 


16 . 


+ 


y 

= 2 , ax 
b 


by = 32 - 52 


11 . 


+ 


y 
b 


= 1 , 

1 , ax - by + b2 = 0 . 


a 


an 


2 


18. y - 5 + 3 ( r - 4 ) = 0 , x + y = 
19. 4x + 2y = 3 , 2x - 4y + 1 = 0 
20. x + y - 3a = 0 , x - y + a = 0 
21. x = 
= y 
22. ( 2 , 2 ) 
23. ( 2 1/2 , 5/2 ) , ( - 2 1/2 , - 51/2 ) 
24. ( 2 , 2) , ( - 2 , 34 ) 
25. ( - 2 , 1 ) , ( 2 , - 1 ) 

4 
26. x = - 1 , x = 

3 


27 . 


( 2a , 0 ) 


( 5 , 24,14 ). 
28. ( 0 , 0),( 2, -3) 


29 , x - y + 3 = 0 
30. y = x + 4 , y = x + 8 
31. x + 2y = + 4 
32. 4x - y = 6 
33. 3x - y = 1 
34. 4x - y = 3 , 4x - y = 19 
35. 3x - y + 70 = 0 , 3x = y + 67 = 0. 3x - y = 58 . 
36. x - 3y 

3y = 28a 
37. 2x - y = = 1 
38. x + 4y = 15 
39. y - 4x = + 3a . 
2 

5 
40. 2x - y = 1 , 

5 • 

பரப்பு 


4 


288 


பொறியியற் கணக்கு 


42. x = y cot 


+ ae 
2 


8 
44. x = y tan ; + ae 


45. 4x sin 30 = 4y cos3 6 - 3 sin 49 . 
47. 3mx = 2y + aw3 , m + 2m = 0 . 

40 
-48 . 

9 


50. 2y + 1 ( 3 + t2 ) x = 6at , 


பரப்பு : 


9a2 
4 


8-2-7 வளைகோடுகளின் வெட்டுக் கோணம் ( Angle of Intersec 

tion of Curves ) 
இரு வளைகோடுகளின் பொதுப்புள்ளியில் இரண்டுக்கும் 
வரையப்படும் தொடுகோடுகளுக்கு இடையில் உண்டாகும் 
கோணம் , 

அப்புள்ளியில் அவ்வளைகோடுகள் வெட்டிக் 
கொள்ளும் கோணம் எனப்படும் . 


Y4 


* 


P 


L 


L₂ 


* 


படம் 21 . 


T T2 என்ற இரு வளைகோடுகளுக்கு P ஒரு பொதுப் 
புள்ளியாக இருக்கட்டும் . L L2 என்பவை அப்புள்ளியில் இவ் 
வளைகோடுகளுக்கு வரையப்பட்ட 

தொடுகோடுகளாகவும் , 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


289 


அவற்றின் சாய்வு my m2 ஆகவும் அவற்றுக்கு இடைப்பட்ட 
கோணம் 8 ஆகவும் இருப்பின் , 

ml m2 
tana 

1+ my ma 


- 


| 


இதில் my , m2 என்பவை , P- யில் T1 T2 வின் சாய்வு விகிதங் 
களும் ஆகும் . எனவே , 

dy 
m1 = T ல் 


( 2 ), 
( 2 ) , 


m2 


= 


12 ல் 


குறிப்பு : ( 1 ) செங்கோண வெட்டு ( Orthogonal eutting ) : 

TI , T2 இரண்டும் செங்கோணத்தில் வெட்டிக்கொள்ளு 
மாயின் , வெட்டும் புள்ளியில் , tan e = * ; 1 + m , m2 = 0 ; 
அ - து , m ] m2 1 . 


( 2 ) தொடுதல் ( Touching ) 

TT2 இரண்டும் p யில் ஒன்றை யொன்று தொடுவதானால் , 
ஒரே நேர்க்கோடு இரண்டுக்கும் p யில் தொடுகோடாக இருக்கும் . 
அப்பொழுது 9 = 0 ; அ - து , m1 


= m2 


மாதிரி 19 

x2 + y : = 8ax , y2 ( 2a -x ) = x3 என்ற இரு வளைகோடு 
களும் வெட்டிக்கொள்ளும் கோணங்களைக் காண் . 
தரப்பட்ட வளைகோடுகள் 

x2 + y2 = 8ax ( 1 ) 


y2 


( 2 ) 


2a 


- 


X 


இவற்றைத் தீர்த்து இவை வெட்டிக் கொள்ளும் புள்ளிகளைக் 
காணவேண்டும் . 
இவற்றிலிருந்து y ஐ நீக்க , 


8ax - x2 = 

2a - x 
x ( 8a - x ) ( 2a - x ) - x3 = 0 
19 


290 


பொறியியற் கணக்கு 


P 


* 


( 4a , 9) 


न 


படம் 22 . 


x ( 16a2 - 10 ax ) 
அ - து , 2ax ( 8a - 5x ) 


10 , 


8a 
5 


x = 0 எனில் , ( 1 ) அல்லது ( 2 ) லிருந்து , y = 0 . 


3 எனில் , ( 1 ) லிருந்து , y = 8ax - x2 = 


256a2 

25 ) 
16a 


எனவே , வெட்டும் புள்ளிகள் : (0, 0 ) , ( 33 

( . + 15 ) 


இவை , 0 , P , Q என இருக்கட்டும் . 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


291 


2x ; 


- 


-- 


dy 
ச - டு ( 1 ) லிருந்து , 2y 8a 

dx 
dy 

4a - x . 

dx y 
. ( 3 , y ) என்ற புள்ளியில் வளைகோடு ( 1 ) ன் 
விகிதம் 

4a - x . 

. 


சாய்வு 


my 


dy 
ச - டு ( 2 ) லிருந்து , 21 

dx 


- 


( 2a - x ) 3x ? + x3 
( 2a - x2 
2x2 ( 3a 

-- x ) 

( 2a - x ) 2 
x2 ( 3a - x ) . 

x ) 2 


dy 
dx 


y ( 2a 


( x , 1 ) என்ற புள்ளியில் வளை கோடு ( 2 ) ன் சாய்வு 
விகிதம் 


m2 = 


x2 ( da - x ) . 
y ( 2a - x ) 2 


0 என்ற புள்ளியில் 


4a 


m1 


10, 0 ) 


11 


00 . 


y 


( 0 , 0 ) 


m2 


|| 


x2 ( 3a 

x ) 
( 2a - x2 

x ) | (0 , 0 ) 


y 


11 


0 
இது , தேறா வடிவமான ஐப் பெறுவதால் , 

ஐப் பெறுவதால் , இதை வேறு 
வடிவத்தில் எழுதிப் பார்க்கலாம் : 
x2 ( 3a - x ) 

x ? ( 3a - x ) 
( x , y ) do mp = 
( 2a - x ) 2 

x8 

• ( 2a - x ) 
2a 
( 3a - x ) x 

3/2 
( 2a - x ) 


1 


M 


X 


192 


பொறியியற் கணக்கு 


: 0 ல் m2 


( 3a - x ) V. 

== 0. 
3 

2 
L ( 2a - x) 
x -- 


0 வில் , வளைகோடு ( 1 ) y- அச்சுக்கும் , வளைகோடு ( 2 ) 
x- அச்சுக்கும் இணையாக இருப்பதால் , அவை அங்கு வெட்டும் 
கோணம் 90 ° . 


P என்ற புள்ளியில் 


3 


|| 


8a 16a 
51 5 


ma 


--- 


x2 ( 3a - x ) 1 
y 

( 2a - x ) 2 


2 ) 


= 7 . 


8a 16a 
5 5 


எனவே , வளைகோடுகள் வெட்டும் கோணம் 0 எனில் , 

3 

7 
ml m2 

4 
ten 8 = 1+ my m2 

3 
1+ 

4 


- 


| 


11 


.7 


8 


= 45 ° , 


Q என்ற புள்ளியிலும் 

வெட்டுக்கோணம் 45 ° என இதேபோல் காட்டலாம் . 


15 


மாதிரி 20 
y = , 
x3 , 6y = 7 - x2 என்ற 

வளைகோடுகளும் 
ஒன்றையொன்று செங்கோணத்தில் வெட்டும் எனக் காட்டு . 

வளைகோடுகள் : 
y = x3 

( 1 ) 
by = 7 - x2 . 

( 2 ) 
y ஐ விலக்க , 

7- x2 
6x3 + x2-7 = 0 


--- (3) 


6x3 = 


அ - து , ( x - 1 ) ( 6x3 + 7x + 7 ) = 0 . 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


293 


6x2 - 7x + 7 = 0 எனக் கொண்டால் , x ன் மதிப்புக்கள் 
சிக்கல் எண்களாகக் ( Complex numbers ) கிடைக்கின்றன . இரு 


( 11 ) 


* 


படம் 23 . 


வளைகோடுகள் மெய்யாக வெட்டிக்கொள்ளும் புள்ளிகளின் 
அச்சுத் தூரங்கள் மெய்யெண்களாகவே இருக்கவேண்டும் 
என்பதால் x = 1 என்ற ன் மெய் மதிப்பை மட்டும் எடுத்துக் 
கொள்க . அதற்கேற்ற y ன் மதிப்பு 1 . 


எனவே , ( 1 , 1 ) என்ற புள்ளியில் மட்டும் வளை கோடுகள் 
மெய்யாக வெட்டுகின்றன . 

dy 
( 1 ) லிருந்து , 


= 3x2 . 


எனவே , ( 1 , 1 ) ல் ( 1 ) ன் சாய்வு விகிதம் : 


m ] 


( 1 ) 


3 . 


dy ( 1 , 1 ) 


X 


dy 
( 2 ) லிருந்து , dx 


|| 


- 


3 


. 


294 


பொறியியற் கணக்கு 


எனவே , ( 1 , 1 ) ல் ( 2 ) ன் சாய்வு விகிதம் : 


me = ( 2 

( 2 ) . 


1 
3 


( 1 , 11 


* 


my m2 


- 1 . 


செங்கோணத்தில் 


ஆகவே , ( 1 , 1 ) இல் வளைகோடுகள் 
வெட்டிக் கொள்ளுகின்றன . 


மாதிரி 21 

y = x2 - 3x + 3 , y = x3 - 6x2 + 13x - 9 என்ற இரு 
வளைகோடுகளும் ( 2 , 1 ) என்ற புள்ளியில் ஒன்றையொன்று 
தொடுகின்றன எனக் காட்டு . அப்பொதுத் தொடுகோட்டின் 
சமன்பாட்டைக் காண் . 


என 


x = 2 , y 1 

இடுவது , இரு சமன்பாடுகளையும் 
நிறைவுபடுத்துகிறது . எனவே , ( 2 , 1 ) , இரு வளைகோடுகளுக்கும் 
பொதுப்புள்ளி . 
y = x2 - 3x + 3 

( 1 ) 
dy 

2x - 3 . 
dx 


( 2 , 1 ) என்ற புள்ளியில் வளை கோடு ( 1 ) -ன் சாய்வு விகிதம் 

dy 
my 

= 2-2- 3 = 1 . 
dx 

( 2 , 1 ) 
y = x3 6x2 + 13x - 9 . 

( 2 ) 


... 


dy 
dx 


3x2 - 12x + 13 . 


( 2 , 1 ) என்ற புள்ளியில் வளை கோடு ( 2 ) -ன் சாய்வு விகிதம் 
dy 

3-22 - 12 • 2 + 13 = 1 . 
dx 

( 2 , 1 ) 


me 


my = me என்பதால் இரு வளைகோடுகளும் அப்புள்ளியில் 
தொடுகின்றன . அத் தொடுகோட்டின் சமன்பாடு , 

y - 1 = 1 (x- 2 ) 
அ - து , x - y = 1 . 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


295 


பயிற்சி 8-5 


பின்வரும் 

வளைகோடுகள் ( 1 - 14 ] எந்தக் கோணத்தில் 
வெட்டிக்கொள்கின்றன எனக் காண் . 
1. y = x , x2 == y ; ( 1 , 1 ) என்ற புள்ளியில் . 
x +3 

x2 + 11-7x 
x2 +1 y = 

; ( 2 , 2 ) -ல் 
x +1 


2. y 


* 3 


3. ya 

- x , y = 2x ; துவக்கப்புள்ளியல்லாத மற்ற 

5 
பொதுப் புள்ளியில் , 


a2 , 


= 12 


4. xy = 2a2 , y2 = 4ax . 
5. x2 + y2 = 8 , 

+ y2 = 8 , x2 2y . 
6. x2 

x2 - y2 , x2 + y2 = a2 / 2 . 
7. x2 + 4y2 32 , x2 - y ? 
8. y ? 4x , 8x2 + ; 2 - 6y = 0 . 
9. y2 ( 5 - x ) = x3 , y = 2x 
10. y = x2 , 6y = 7 - x3 ; ( 1 , 1 ) -ல் 
11. x + y 6xy , y = 2x 

y2 
12 . 

52 

1 , x2 + y2 = ab 


x2 


+ 


4x + 20 


13. y = x2 3x , 9y === 2x2 
14. y 

4x , 2x2 

2x2 = 12 - 5y 


பின்வரும் வளைகோடுகள் [ 15 - 23 ] செங்கோணத்தில் 

வெட்டிக் கொள்கின்றன எனக் காட்டு . 
15. x == y2 , 6x = 7 - y3 ; x = 1 என்ற புள்ளியில் 


16 . 


x2 

y2 
+ 


25 


91 

= 1 , x2 - y2 = 8 


17. 4x2 -- 9y2 = 79 , x2 --- y2 = 5 
18. xy = 4 , 17x2 - 16xy + 17y2 = 225 
19. y2 = 4 ( x + 1 ) , y2 = 36 ( 9 - x ) 
20 x2 + y2 = a , xy + c2 . 


196 


பொறியியற் கணக்கு 


துவக்கப் 


21. x + y3 + x + 2y = 0 , xy + 2x = y ; 
புள்ளியில் , 

* 2 
22 . + x 

ya 
02 1 , + 

= 1 . 
a2 + 

b2 + A 
23. x3 - 3xy2 + 2 = 0 , 3x2y - y3 + 2 = 0 


x2 


பின்வரும் வளைகோடுகள் ( 24 - 28 ) , தரப்பட்ட புள்ளியில் 
ஒன்றையொன்று தொடுகின்றன 

தொடுகின்றன எனக்காட்டி , பொதுத் 
தொடுகோட்டின் சமன்பாட்டைக் காண் . 
24. y = 6 + x - x2 , y ( x - 1 ) = x + 2 ; ( 2 , 4) 

x3 + x + 1 , 2y = x3 + 5x ; ( 1 , 3 ) 
3x2 - 8x - 
8x - 4 , y 

4 , y = 3x2 + 7x + 4 ; x = -1 . 

3x2 
27. y = 3 sin x - 3 , y 

/ 3 , = 

2 * 6 


25. y 


26. y 


x8 


| 


28. y2 = 8x , x = 4y - 12 ; ( 2 , 4 ) 
29. x2 = ax , x8 + ys 

ax , x3 + ys = 3axy என்ற வளைகோடுகள் 
துவக்கப்புள்ளியில் தொட்டுக்கொள்கின்றன எனக் காட்டு . 
அவை வெட்டிக்கொள்ளும் மற்றப் புள்ளியில் வெட்டுக்கோணம் 
என்ன ? 


30. ax + by2 = 1 , cx2 + dy2 = 1 இரண்டும் செங் 

1 1 

1 1 
கோணத்தில் வெட்டிக் கொண்டால் , 

b 

எனக் 

d 
காட்டு . 


a 


C 


31. y2 = 4ax என்ற பரவளையம் , xy = c2 என்ற அதி 
பரவளையத்தைச் செங்கோணத்தில் வெட்டினால் c4 = 32a4 
எனக் காட்டு . பொதுத் தொடுகோடும் பொதுச் செங்கோடும் 
* அச்சை T , G என்ற புள்ளிகளில் வெட்டினால் , TG 6a எனக் 
காட்டு . 


விடைகள் 8-5 


1. tan - 1 


3 
4 


2. 45 ° 


1 


3. tan - 1 


4. tan - 1 3 


3 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


297 . 


5. tan - 13 


6. 45 ° 


7. 90 ° 


8. tan - 1 


7 
9 


9. tan - 1 


tan - 1 2 . 


10. 90 


3 - 


11. tan - 1 


6 
13 


tan - 12 . 


12. tan - 1 


b 
vab 


14. tan - 1 


11 
13. tan - 1 

23 
24. 3x + y = 10 


14 
3 


25. 4x - y = 1 . 


26. y = x + 1 


27 . 


T 
x === y + 

3 


28. x = y +2 = 0 . 


29. tan - 1 212 . 


8.2 8 தொடுகோடு , செங்கோடு ஆகியவற்றின் 

நீளமும் , 
தொடுகோட்டடியும் செங்கோட்டடியும் . ( Lengths of 

Tangent and Normal , Subtangent and Subnormal ) 
ஒரு வளைகோட்டில் P என்ற புள்ளியில் வரையப்பட்ட 
தொடுகோடும் செங்கோடும் x- அச்சை முறையே T , G யில் 
வெட்டட்டும் . PT , PG ஆகியவை P யில் இவ் வளைகோட்டுக்கு . 
வரையப்பட்ட தொடுகோடு , செங்கோடு ஆகியவற்றின் 
நீளங்கள் என முறையே வழங்கப்படும் . 


1 


P 


이 


AY 
T 


N 


a 


படம் 24 . 


298 


பொறியியற் கணக்கு 


P யின் நிலைக் கோட்டடி ( foot of the ordinate ) N எனில் 
TN , NG ஆகியவை , P யில் இவ் வளைகோட்டிற்கு வரையப் 
பட்ட தொடுகோட்டடி , செங்கோட்டடி என முறையே கூறப் 
படும் . 


வளைகோட்டின் சமன்பாடு y = f ( x ) எனவும் , P = ( x , y ) 
எனவும் , P யில் வரையப்பட்ட தொடுகோட்டின் சாய்வு விகிதம் 
tan / எனவும் இருக்கட்டும் , 


PN = y , GPN = PIN == * . 
எனவே , APTN ல் , PT = PN cosec Pix = j 

= y cosec | 


2 


= y v1 + cot24 = y 


V1+ ( 4 ) 


V1 + y • 2 

y 


( 1 ) 


தொடுகோட்டின் நீளம் = y 

V1 + y2 

y 
AGPN ல் 


PG = PN sec GPN = y sec | 

= y v1 + tax2 = y / 1 + y2 

செங்கோட்டின் நீளம் y = VI -- 1-2 . 
APTN ல் 


* 


.. 


( ii ) 


TN = PN cot PtN = y cot | 


y 
tan 


II 


y 
dy 
dx 


... ( iii ) 


V 


தொடுகோட்டடி = 
AGPN 60 

dr | 
NG = PN tan GPN = y tan V = y 

dx 


. 


செங்கோட்டடி = yy . 


. ( iv ) 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


மாதிரி 22 

y = a log ( x2 - a2 ) என்ற வளைகோட்டிற்கு , தொடு 
கோடு , தொடுகோட்டடி ஆகியவற்றின் நீளங்களின் கூடுதல் , 
அப் புள்ளியின் அச்சுத் தூரங்களின் பெருக்கலுக்கு நேர்விகிதத் 
திலிருக்கும் எனக் காட்டு . 

வனை கோட்டின் சமன்பாடு : 
* y = a log ( x2 -- a ) 


2a x 


y = 

x2 -a2 
( x , y ) என்ற புள்ளியில் தொடுகோடு 


= yvi + y ^2 


y 


y 


தொடுகோட்டடி 


|| 


இவற்றின் கூடுதல் 


y 
y 


[ VI + y 2 + 1 ] 


= scen " [ / 1+ ( 22 ) +1 ) 

1 ) 


y ( x2 - a2 ) 

a2 ) ( x2 - + as 
2ax 


+ 


x2 


- a2 


2x2 


y ( x2 - a2 ) . 

2ax 


( x2 - 2 ) 


xy 


== 


a 


a xy . 
எனவே , விடை . 


மாதிரி 23 


T 


A 
x == a log cot , a cos 9 , y == a sin e 

என்ற 

வளை 
கோட்டிற்கு ( tractrix ) 6 = 

என்ற 

புள்ளியில் தொடு 

4 
கோட்ட டியையும் செங்கோட்டடியையும் காண்க . 


300 


பொறியியற் கணக்கு 


8 
= a log cot -a cos8 

2 


8 


dx 
de 


1 

8 
a . tan 
2 


cosec2 + a sin a 


= a ( sin e - cosec 6 ) . 
y = a sin a 


dy 

= a cos 6 . 
dy 


dy) 


11 


dy dx 
de / ds 


1 


dx 


/ 


cOS A 
sins - cosecs 


cos A sin e 
sin26 

-1 


tan e . 


y 


6 - வில் தொடுகோட்டடி 


a sin e 
tan 


a cos , 


செங்கோட்டடி = yy 


= 


- a sin e tan e . 


8 


|| 


4 என்ற புள்ளியில் 


இவை இரண்டின் 


எண் 


மதிப்பும் 

V2 


பயிற்சி 8-6 


பின்வரும் வளை கோடுகளுக்கு [ 1 - 7 ] , தரப்பட்ட புள்ளி 
களல் தொடுகோடு , செங்கோடு , 

செங்கோடு , தொடுகோட்டடி , செங் 
கோட்டடி ஆகியவற்றைக் காண்க . 

1. y2 = 4 ( x + 5 ) , ( 4 , 6 ) -இல் . 
2 . 

12 , ( - 4 , 3 ) - இல் 


x3 


3. y3 = 


( a , a ) - யில் . 


20 


x 


4. xn y " 

x " y " = am + ” , ( a , a ) - யில் . 
5 . x - a ( cos 9 + 9 sin e ) , y = a ( sins - 9 cos 6 ) ; 6 - வில் , 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


301 


6. x = at – sin t ) , y = ( 1 - cos t ) ; t - 6 
7. x = a cosse , y = a sin36 ; 6 - வில் 

பின்வரும் வளை கோடுகளுக்கு [ 8 - 13 ) , உடன் தரப்பட்ட 
புள்ளிகளில் தொடுகோட்டடியையும் , செங்கோட்டடியையும் 
காண்க . 


8. y = b sin x ( x , y ) - யில் 
9. 9x2 + 16y2 = 1152 , ( 8 , 6 ) -இல் 
10. y2 = ( x + 1 ) 3 (5- x ) . ( 1 , 4 ) இல் 
11. x + y3 = 3axy , ( 34.3) -இல் 
12 . x = a sin2/ , y = a tan { ; E- வில் 

13. x == a ( 2 cos e + cos 29 ) , y = a ( 2 sin a + sin 2e ) 
8 - வில் , 


14. y = a , y = be ஆகிய வளைகோடுகளுக்குத் தொடு 
கோட்டடி மாறிலி என்றும் , செங்கோட்டடியானது , புள்ளியின் 
y- அச்சுத்தூரத்தின் வர்க்கத்தின் நிலையான மடங்கு என்றும் 
காட்டு . 


-- bx2 
15. y = ae 

என்ற வளைகோட்டின் தொடுகோடு , 
தொடுபுள்ளியின் x- அச்சுத்தூரம் ஆகியவற்றின் பெருக்கற்பலன் 
ஒரு மாறிலி எனக் காட்டு . 

16. xy = c2 என்ற வளைகோட்டின் எப்புள்ளியிலும் 
செங்கோட்டடி , அப்புள்ளியின் நிலைத்தூரத்தின் முப்படிக்கு 
நேர்விகிதத்திலிருக்கிறது எனக் காட்டு . 

17. x2 y2 = a2 ( x2 - 2 ) என்ற வளைகோட்டின் எப் 
புள்ளியிலும் செங்கோட்டடி அப்புள்ளியின் கிடைத்தூரத்தின் 
முப்படிக்குத் தலைகீழ் விகிதத்திலிருக்கிறது எனக் காட்டு . 

18. y # + 1 = a " x என்ற வளை கோட்டின் தொடுகோட்டடி , 
x- அச்சுத்தூரத்திற்கு நேர்விகிதத்தில் மாறும் எனக் காட்டு . 
செங்கோட்டடியின் நீளம் என்ன ? செங்கோட்டடியின் ( n + 1 ) 
ஆவதுபடி , x- அச்சுத்தூரத்தின் ( n - 1 ) ஆவது படிக்குத் 
தலைகீழ் விகிதத்திலிருக்கும் எனக் காட்டு . 


302 


பொறியியற் கணக்கு 


19. x " y" == a" + " என்ற வளைகோட்டின் எப்புள்ளியிலும் 
தொடுகோட்டடி , அப்புள்ளியின் x- அச்சுத்தூரத்திற்கு நேர் 
விகிதத்தில் இருக்கும் எனக் காட்டு . 
20. >; 

xile +1 = ah - y21 என்ற வளைகோட்டின் எப்புள்ளியிலும் 
தோன்றும் தொடுகோட்டடியின் m ஆவது படி , செங்கோட்டடி 
யின் 1 ஆவது படிக்கு நேர்விகிதத்தில் இருக்கும் எனக் காட்டு . 
21. ஒரு வளைகோட்டுக்கு ( x , y ) என்ற புள்ளியில் சாய்வு 

y 
வீதம் - 

தொடுகோடு நிலையான நீளம் கொண்டது 
Vaa -- y2 
எனக் காட்டு . 


22. ay2 = ( x + b ) 3- ல் செங்கோட்டடி , வளைகோட்டடியின் 
வர்க்கத்திற்கு நேர் விகிதத்தில் உள்ளதெனக் காட்டு . 


23. ax : + by2 C என்ற வளைகோட்டில் , செங் 
கோட்டடியும் x- அச்சுத் தூரமும் நிலைத்த விகிதத்திலிருக்கும் 
எனக் காட்டு . 


24. y = c cos h 


என்ற கயிற்று வளைக்கு ( catenary ) 


C 


y2 


செங்கோட்டின் நீளம் 


C 


தொடுகோட்டடி 


1 
c cot h 


C 


செங்கோட்டடி 


2x 
sin h 
2 


2 


எனக் காட்டு . 


25. xy " = at + 1 என்பதன் செங்கோட்டடி மாறிலி எனில் , 
n = -2 எனக் காட்டு . 


( co 


26. x = a 
= cos G + log tan 

y = a sin e என்ற 

2 
வளைகோட்டின் தொடுகோடு நிலைத்த நீளமுடையது எனக் 
காட்டு . 


X 


27 . a [ log ( 1 + cos ( ) - cos e ] , y = a sin e என்ற 
வளைகோட்டின் தொடுகோட்டடி , செங்கோட்டடி ஆகியவற்றின் 
கூடுதல் ஒரு மாறிலி எனக் காட்டு . 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


303 ; 


விடைகள் 8-6 


9 


1. 6/10 , 2 // 10 , 18 , 2 . 


2. 5 , 


15 
4 


4 , 4 


3. a --- 


na 


ma 


4 
. 


1 


5 . 


15 a v5 , 2 , 2a 

Vm? + n3 , Avm2 + n3 , 
m 
a cosec 8 ( sin o - 6 cos 8 ) , a sec 6 ( sin e - () cos 0 ) , 

a cos G ( sin e - 0 cos 9 ) , a tan e ( sin e - a cos 8 ) . 
6. a t 
sin 1 , 2a sin ) , a(1 - cos 1 ) tan1 . 

2 
a ( 1 - cos t ) cot , 


2 


7. a sin ? e cos e , a sin46 sec 6 , a sin29 , a sin36 sec 8 . 

b2 2x 
8. a taa 

sin 
a 2a 


. 


8 


9 . 


- 8 , 


- 


9 
2 


10 . 


6 . 


3 


11 . 


5a 16a 
3 15 


12. 2a sin 0 cos ? 9 , 3 sec + e . 


13. a ( 2 sin a + sin 20 ) tan 


31 ) 
2 


3a 
a ( 2sis e + sin 26 ) cot 


3 


2 . 


18. செங்கோட்டடி 


y2 
( n + 1 ) 


8.3 ஓர் இணைப்பு : தூரக்கோணக் கூறுகள் ( Polar Co- ordinates ) 

8. 3. 1. ஒரு தளத்தில் உள்ள ஒரு புள்ளியின் இடத்தை 
அறிந்து கொள்ள உதவும் எந்த அளவுகளும் அதன் தளக் 
கூறுகள் ( Plane Co - ordinates ) எனப்படும் . 


xOx , yoy என்ற இரு செங்குத்தான நேர்க் கோடுகளை 
அச்சுக்களாகக் ( axes ) கொண்டு , அவற்றின் பரப்பில் , 
0 விலிருத்து 1 - அச்சுக்கும் இணையாக அளக்கும் தூரம் x- ஆகவும் 


304 


பொறியியற் கணக்கு 


y- ஆகவும் உள்ள ஒரு புள்ளியின் கூறுகளை ( x , y ) எனக்குறிக்கும் 
முறை இதுவரை பழகியதே . இந்த x-, y- கூறுகள் * தெக்காட் 
டின் கூறுகள் ( Cartesian Coordinates ) எனப்படும் . 

இனி , தூரக் கோணக் கூறுகள் என்பனவற்றைப் பார்ப் 
போம் : 


P ( 50 ) 


O 


3 


படம் 25 


தரப்பட்ட தளத்தில் 0 ஒரு நிலைப்புள்ளியாகவும் , 0x ஒரு 
நிலைக்கோடாகவும் இருக்கட்டும் . இவற்றைப் பொருத்து என்ற 
எப்புள்ளியின் நிலையையும் இத்தளத்தில் வரையறுக்கலாம் . 
தூரம் OP யும் , கோணம் XOP யும் முறையே 7 , 8 எனில் , இவை 
யிரண்டும் P- யின் இருப்பிடத்தை உடனே தருகின்றன . 
-என்பது P- யின் தூரக்கூறு ; 8 என்பது , கோணக்கூறு . 
எனவே , P- யின் தூரக் கோணக் கூறுகள் ( r , 8 ) எனக் குறிப் 
போம் . 


* ரீனே தெக்காட்டி ( Rene Descartes ) [ 1596-1650 ] 
அன்றைய தத்துவச் சாத்திரத்தை எதிர்த்தவர் . புதுமைத் 
தத்துவத்தின் தந்தை எனலாம் . இவரது Discours de la 
Methode என்ற தத்துவ நூலும் La Geometrie என்ற வரை 
கணக்கு ( Geometry ) நூலும் இன்னும் சில நூல்களும் , ஒரே 
ஆண்டில் - 1637 - இல்- வெளியிடப்பட்டன . 

இவர் ஓர் ஓய்வுப் பிரியர் தினமும் 10 மணிநேரம் தூங்கும் 
இவரது இளமைப்பழக்கம் , வளர்ந்த பிறகும் இவரைவிட 
வில்லை ; அதைப்பற்றி இவர் கவலைப்படவும் இல்லை . 

. 


இவர் உளவியலுக்கு ஒரு வழிகாட்டி . மூளை ஆராய்ச்சியின் 
தந்தை . பகுமுறை வரைகணக்கினை ( Analytical Geometry ) 
உருவாக்கியவர் . 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


305 


0 துருவம் ( Pole ) , Ox தொடக்கக்கோடு ( initial line ) , OP 
ஆரை ஏவரை ( radius vector) , xOP ஏவரைக் கோணம் 
( vectorial angle ) எனப்படும் . 


8-3 . 2. வளைகோட்டின் தூரக்கோணச் சமன்பாடு 

வளைகோட்டின் சமன்பாட்டை r = f ( 0 ) என்ற வடிவத் 
திலும் எழுதலாம் . இது , அதன் தூரக் கோணச் சமன்பாடு 
( Polar equation ) எனப்படும் . 


|| 


எடுத்துக்காட்டுகள் 

1. r = a . இது , துரு 
வத்தை மையமாகக் கொண்ட 
8 அலகுகள் ஆரமுள்ள ஒரு 
வட்டம் . 


2 


படம் 26 


2. . = d . இது துருவம் 
வழியாகச் செல்லும் ஒரு நேர் 
கோடு . அச்சுக்கு d கோணத் 
தில் சாய்ந்துள்ளது . 


X 


படம் 27 


3. r = 2a cos 8. இது , 
a ஆரமுள்ள துருவம் வழிச் 
செல்கின்ற ஒரு வட்டம் . 
தொடக்கக் கோடு இதன் 
மையத்தின் வழிச் செல் 
கிறது . 


24 


படம் 28 


20 


1 


306 


பொறியியற் கணக்கு 


4. r = a ( 1 + cos 6 ) . 
இதை நெஞ்சுவளை ( cardioid ) 
என்பார்கள் . 0 - ல் இவ் வளை 
கோடு தொடக்கக் கோட் 
டைத் தொடுகிறது . 


24 


6 . 


படம் 29 
5. r2 = a2 cos 2 8. இது பெர்னோலியின் லெம்னிஸ்கேட் 
( Lemniscate of Bernoulli ) எனப்படும் . 0 - ல் இவ் வளை 
கோட்டின் சாய்விகிதம் + 1 . 


45 


படம் 30 


1 


6. ! 

= 1 
= 1 + e cos 8 . இது ஒரு கூம்பு வெட்டி , - 

. 
என்பதற்கு ஏற்ப , இது நீள் வளையமாகவும் ( ellipse ) , பரவளைய 
மாகவும் ( parabola ) , அதிபரவளையமாகவும் ( hyperbola ) 
இருக்கும் . 


2 


படம் 31 


வகைக்கெழுவின் பொருளும் பயனும் 


307 


7 = 

= ae 


ஒரு சம 


cot d 
7 . 
கோணச் சுருள் ( Equiangular spiral ) . 

இதன் எப்புள்ளியிலும் ஆரைத்திசைக்கும் 
* தொடுகோட்டுக்கும் 

இடைப்பட்ட 
கோணம் d . 


படம் 


32 


8-3.3 . கூறுமாற்றம் ( Transformation of co - ordinates ) 

துருவம் 0 , அச்சு 0X ஆகியவற்றைப் பொறுத்து P என்ற 
ஒரு புள்ளியின் தூரக்கோணக் கூறுகள் ( r , e ) ஆக இருக்கட்டும் . 


1 


P ( 1,0 ) 

( 4,3 ) 
y 


T 


* 


படம் 33 


0Y- க்குச் செங்குந்தாக 0Y ஐ வரை . 08 , 0Y ஐப் பொறுத்து 
P- ன் தெக்காட்டிக் கூறுகள் ( x , y ) ஆக இருக்கட்டும் . 

PN என்பது 0X- ன் மீது P- லிருந்து வரையப்பட்ட குத்துக் 
கோடு எனில் ON = x , PN = y , OP = r , PON = 9 . 
படத்திலிருந்து இருவகைக் கூறுகளுக்குமுள்ள 

கூறுகளுக்குமுள்ள தொடர்பு 
தெளிவாகக் கிடைக்கிறது . 


x = r cos e , 


/ = / x ? + y2 , 


y = / sini , 


9 


= tan- ] y 


x 


308 


பொறியியற் கணக்கு 


M 


r- ன் மதிப்பை மிகையாகவே எடுத்துக்கொள்வது வழக்கம் . 
8 - வின் மதிப்பு - * , + ஈ ஆகிய இரண்டுக்கும் இடைப்பட்டது . 

y 

y 
cos 6 = sin 

tane = ஆகிய மூன்று சமன்பாடு 
r 
களில் எவையேனும் இரண்டு , 8 வின் மதிப்பைத் திட்டமாகத் 
தருகின்றன . 


. 


( r , + 2km ) என்ற கூறுகள் , k முழுவெண் அல்லது 
பூச்சியம் எனில் ( r , 9 ) என்ற புள்ளியைக் குறிப்பதைக் 
கவனிக்க . 


பகுதி வகைக்கெழு காணும் பகுதியில் , வகைக்கெழுக்களின் 
மாறிகளை ( x , y ) , ( r , e ) ஆகியவற்றில் ஒன்றிலிருந்து மற் 
றொன்றிற்கு மாற்றவேண்டியிருக்கும் . அதற்கு , மேற்கண்ட 
சமன்பாடுகள் பயன்படும் . 


9. பகுதி வகைக்கெழு காணல் 

( Partial Differentiation ) 


9-1 ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகளின் சார்பு : ‘ சார்புகள் 
என்ற பகுதியில் , ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகளின் சார்புகளுக்குச் 
சில எடுத்துக்காட்டுகளைக் கண்டோம் . மேலும் ஓர் எடுத்துக் 
காட்டு : ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் ( hypote 
nuse ) அதன் இரு பக்கங்களின் சார்பு . கர்ணம் ப , மற்ற இரு. 
பக்கங்களின் நீளங்கள் x , y எனில் , பிதகோரஸ் தேற்றத்தின்படி , 

u = 7 / x2 + ya 


u என்பது , x , y ஆகியவற்றின் சார்பு என்பதை , u = f ( x , y ) 
அல்லது , u = u ( x , y ) எனக் குறிக்கலாம் . பொதுவாக u என்பது 
X1 , x9 , ... , xn என்ற n மா றிகளின் சார்பெனில் , u = f ( xy , x2 

xn ) எனக் குறிப்பது வழக்கம் . 


an 


9-2 பகுதி வகைக்கெழு : u = f ( x , y ) என்பது x , y என்ற 
மாறிகளின் ஒரு தொடர் சார்பாக இருக்கட்டும் . y ஐ மாறிலி 
யாகவும் x ஐ மாறியாகவும் கொண்டு , x ஐக் குறித்து ப - வை வகை 
யிடக் கிடைப்பதை ‘ x ஐக் குறித்த ப -வின் பகுதி வகைக்கெழு 
என்போம் . அதை , 

au 

us ( x , y ) , ux ( x , y ) 
ax 

ax 
என்ற குறியீடுகளால் குறிக்கலாம் . இவற்றில் ப - வுக்குப் பதில் 
f ஐயும் பயன்படுத்தலாம் . இதேபோல் y ஐ மட்டும் மாறியாகக் 
கொண்டு y- க் குறித்து வகையிடக் கிடைப்பது , ) ஐக் குறித்த 
ப - வின் பகுதி வகைக்கெழு . 

இப்பகுதி வகைக் கெழுக்களைப் பின்வருமாறும் வரையறுக்க 
லாம் : 


310 


பொறியியற் கணக்கு 


Lt 


3u 
3x 


f ( x + Ax, y ) - f ( x , y ) 


au 
ay 


LI 
Ay + 0 


f (x , ] + y ) - f ( x, y ) . 


9-3 தொடர் பகுதி வகைக் கெழுக்கள் ( Successive Partial 
derivatives ) : u = f ( x , y ) என்பது x , y- ன் தொடர்புள்ள ஒரு 

au au 
சார்பு எனில் 

என்பவையும் பொதுவாக x ,y- ன் தொடர் 

3x | 
புடைச் சார்புகளாக இருக்கும் . x , y இரண்டில் எதைக் குறித்தும் 
இவற்றை மீண்டும் பகுதிவகையிடல் இயலும் . 


ду 


X ஐக் குறித்து ப - வை 1 முறை வகையிடக் கிடைப்பது 
3 " u 
axi , uur ... x ( n முறை ) எனக் குறிக்கப்படும் . 


கவனிக்க : x ஐக் குறித்து புஐப் பகுதிவகையிடக் கிடைப் 
பதை ux எனக் குறிப்பிடுகிறோம் . y ஐக் குறித்து ux ஐப் பகுதி 
வகையிடக் கிடைப்பதை , இதே குறியீட்டு முறைப்படி ,Uxy என்றே 
குறிப்பிடவேண்டும் ; 4yx என்றல்ல . எனவே , 

02u 
дудх 


= Uxy . 


இனி , சாதாரணச் சார்புகளுக்கு , பகுதிவகையீட்டு வரிசை 
( order ) முக்கியமானதன்று ; 


02 : 


அ - து , 


32u 
aray 


; 


Әуах 


அ - து , Les = ay . 
இவ் வகைக்கெழுக்கள் தொடர்ச்சியுடையனவாய் இருத்தல் 
வேண்டும் என்பது இதற்கான நிபந்தனை . அதை நாம் இந் 
நூலில் நிறுவப் போவதில்லை . 


9-4 சார்பின் சார்பு விதி ( Function of a Function rale ) 

u என்பது -ன் தொடர் சார்பாகவும் , " என்பது x , y ஆகிய 
வற்றின் தொடர் சார்பாகவும் இருக்கட்டும் . 4x , Ay என்பவை 
முறையே x , y- ல் சிறிய கூடுதல்கள் எனில் , அவற்றிற்கேற்ப 
Y , u இல் Av, Au கூடுதலாகக் கொள்வோம் . அப்பொழுது 

Au 

Ay 
LY AS 


--- 


பகுதி வகைக்கெழு காணல் 


311 


A.x - 0 என்ற எல்லையில் 
au du ay 
3x 

dy 33 


11 


இதேபோல் , 

au du 
ay 

di 


ay 
ax 


கவனிக்க : ப என்பது ) என்ற ஒரே மாறியின் சார்பு ஆத 
லின் , Y ஐக் குறித்த ப - வின் வகைக்கெழு ஒரு பகுதி வகைக்கெழு 

du 
அன்று ; சாதாரண வகைக்கெழு . எனவே , அதை 

எனக் 
குறிக்கிறோம் . 


மாதிரி 1 : 


u = tan - 1 


(3 ) 


எனில் 


du 


324 


02u 


au 
+ y 

ay 


0 , 


+ 


0 எனக் காட்டு . 


3x 


ay ? 


1 


= tan - 1 


( 2 ) 


= , 

tan - 11 , v = 


AIR 


1 


du 
dy 


|| 


1 
1 + y2 


3y 
Әх 


- 


- 


= * -**- ( - ) 


( 1 ) 


x + y ? 


asu 


இதை மீண்டும் -ஐக் குறித்துப் பகுதி வகையீடு செய்ய , 
3 a au 

1 
0x2 ax ( ax ) 

-y 
dx 

x2 + y 
2xy 
( x2 + y ) 2 


|| 


( 2 ) 


312 


பொறியியற் கணக்கு 


இதேபோல் , 

au 


1 


1 


11 


ay 


( 3 ) 


X 


x2 + y ) 


1 + 


+ ( 


( 3) 


32u 


2xy 
( x2 + y2 ) 2 


aya 


( 1 ) , ( 3 ) ஆகியவற்றிலிருந்து 

au au 
x + y 

= 0 
3x 


3y 


( 2 ) , ( 4 ) ஆகியவற்றிலிருந்து 


22 น 


32 U 


+ 


- 0 


( ii ) 


3x2 


ay2 


குறிப்பு : விளைவு ( ii ) லாப்லாஸின் 

லாப்லாஸின் இருபரிமாணச் 
சமன்பாடு ( Laplace s Equation in two dimensions ) எனப்படும் . 


மாதிரி 2 . 


log ( x2 + y2 + z ) எனில் 


32 u 


021 


32u 


2 


ду, дz 


y 

az ax 


எனக் காட்டு . 
ах ду 


இவற்றின் மதிப்பையும் காண்க . 

u = log ( x2 + y2 + z9 ) . 


au 


எனவே , 


2z 
x2 + y2 + z2 


+ 


2z 


இதை y ஐக் குறித்து வகையிட , 

4yz 
ду дz 

( x2 + y3 + z2 ) . 


32u 


39u 


X 


4xyz 
( x2 + y + z3 ) 2 


... ( 1 ) 


ду дz 


கொடுக்கப்பட்ட கோவையில் x --- y - + z + x 

+ - என 
இட , அதில் மாற்றம் ஏதும் ஏற்படவில்லை . [ அப்படிப்பட்ட 
கோவையை வட்டச் சமச்சீர் ( Cyclic Symmetry ) உடையது 
என்போம் ] . ஜனவே , அக் கோவையிலிருந்து கிடைத்த ச - டு 


பகுதி வகைக்கெழு காணல் 


313 


( 1 ) -ல் இம் மாற்றத்தைச் செய்யக் கிடைப்பதும் உண்மை . 
ச - து ( 1 ) -ல் இருமுறை இம் மாற்றங்கள் செய்ய ,, 


32u 


y 


4xyz 
( x + y2 + z ) 2 


. ( 2 ) 


дz Əх 


2 


32u 
ах ду 


4xyz 
( x2 + y2 + z2 ) 2 


( 3 ) . 


ச - டு ( 1 ) - ( 3 ) -லிருந்து விடை உடனே கிடைக்கிறது . 


மாதிரி 3 : 

u = log ( x3 + y3 + zs - 3xyz ) எனில் 
a a 3 a 

3 
+ + 

u = 
3x ay 2z x + y + z 


+ 


a 

9 
( 

+ 
dy tz 

( x + y + z ) 2 
எனக் காட்டு . 

u = log ( x3 + y3 + z3 - 3xyz ) 

3x2 - 3yz 
( i ) ஃ 

ox xs + y3 + z3 - 3xyz 


tu 
öy 


|| 


3ye - 3zx 
x3 + y3 + z3- 3xyz 





au 


|| 


3z2 - 3xy 
x3 + y + z - 3xyz 


tz 


கூட்ட , 


cu 


au kul 
+ 

ty 


+ 


tz 


3 ( x2 + y2 + 22 - yz - zx - xy ) , 

23 + y + z3- 3xyz 
3 ( x2 + y + z2 - yz - zx - xy ) 
( x + y + z ) ( x2 + y2 + z2 - yz_zx - xy ) 

3 
x + y + 2 


== 


4 


+ + 
2x 

ay 


3 
x + y 
x + y + z 


314 


பொறியியற் கணக்கு 


= y என வை . 


( ii ) ( * + + & ) * - ++ 
((A + % + 3 ) = = ( * + % + :) 

( & + * + 3 ) - 
= ( 3+ * + :) 
* ( x +3 + : ) -- *++ 


Y 


இனி , 


1 


ay 
3x 


( x + y + z ) 


37 


| 


- 


3 
( x + y + z) 


ay 


( x + y + 2 ) 2 


--- + 
( * + + ; ) = 3+ + 


+ 


( x + y + z ) 2 


அ - து , 


( & + % + 3 ) -- ++ ) 


சமாதிரி 4 : 


x y z = c எனில் , y = z = x ஆக இருக்கையில் , 


222 
дхау 


( x log ex ) -1 எனக் காட்டு . 


02z| 

என்ற உறுப்பிலிருந்து , x , y இரண்டும் சாராத 
2x3y 
மாறிகளாகவும் ( Independent variables ) , 2 அவற்றைச் சார்ந்த 
மாறியாகவும் கருதப்படவேண்டும் எனத் தெரிகிறது . 


x y zz = c . 
6TSorCo , x log x + y log y + z log 


log c . 


பகுதி வகைக்கெழு காணல் 


315 


y ஐக் குறித்துப் பகுதி வகையீடு செய்ய , 


1 


1 

to log y + z 
y 


2 


y 


. 


22 

+ 
ay 


az 
ay 


log z = 0 


2 


22 
அ - து , ( 1 + log z ) = - ( 1 + logy ) 

ay 


37 
ay 


11 


1 + logy 
1+ log z 


322 


ах ду 


-- ( 1 + log ) * ( + g :) 

) - 


1 


1 
= ( 1 + log y ) : 

( 1 + log z ) 


22 
21 


Z 


( 1 + log y ) 2 
z ( 1 + log z ) 


y = z = x என இட , 

027 
ax ay 

y = z = x 


( 1 + log x ) ? 
x ( 1 + log x ) 


1 
x ( 1 + log x ) 

1 
x ( log e + log x ) 
1 

- ( x log ex) -1 . 
x log ( ex ) 


1 


||| 


மாதிரி 5 
ஒரு புள்ளியின் 

தெக்காட்டியின் கூறுகள் ( Cartesian 
Co - ordinates ) ( x , y ) ஆகவும் , தூரக் கோணக் கூறுகள் ( Polar 
Co - ordinates ) ( r , 6 ) ஆகவும் இருப்பின் , 


3x 3x ду 

ay 

or 2000 
ar 08 ar 00 ax ay ox ay 
ஆகியவற்றைக் காண்க . 


தெக்காட்டியின் கூறுகளுக்கும் தூரக்கோணக் கூறுகளுக்கும் 
உள்ள தொடர்பு முன்பே விளக்கப்பட்டது [ பிரிவு 8-3 • 3 ] . 


316 


பொறியியற் கணக்கு 


இரண்டையும் , r , 8 என்ற இரு சாரா மாறிகளின் 
சார்புகளாகக் கொண்டால் , 

x = r cos 8 , y = r sins ; 


ax 

= cos 8 
or 


x 
r 


ax 
20 


r sin a = -y, 


y 


ay 

= sin a 
or 


ду 

= r cosa = x 
28 


சாராமாறிகளின் 


இனி , , சி இரண்டையும் , x , y என்ற 
சார்புகளாகக் கொண்டால் , 

Vx2 
+ y2 , 8 = tan - 1 * ; 


* - * - * - cos8. " - Va +p- 


= sins , 


y 


sin 


11 


y 
x2 + y ? 


- 


|| 


318 


1 
1+ 

y2 


x2 


r2 


1 


| 


X 


cos @ 


88 
6y 


y2 


1+ 


x2 + 12 


கவனிக்க : 


x 


|| 


|| 


1 / . 


tox 

dx 

dr . 
இங்கு 

எனவே பொதுவாக 
tx 

r 
dx 

dr 
ஆயின் , 1 

இது , 
dr 

பகுதி வகைக்கெழுவுக்கும் 

dx 
சாதாரண வகைக்கெழுவுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு . 


பயிற்சி 9-1 


au 


3 
. 


bu 

காண்க . [ 1 - 5 ] . 


dy 


1. u = 


V + 


Vx2 - + y ? 


பகுதி வகைக்கெழு காணல் 


310 


2 . 


x + y 
x2 + y ? 


3 . 


n = sin - 1 ( xy ) 
u = x2 log ( x2 + y2 ) 


4 . 


sin x ) 


5 
. 


t 


Vx2 + y2 


6 . 


log ( tan x + tan y + tan z ) 6T boflou 
tu tu 

tu 
sin 2x + sin 2y + sin 27 = 2 
tx öy 

2 
எனக் காட்டு . 


7. u = ( y - z ) (z - x) ( x - y ) எனில் 


zu tu tu 
+ + 

5Z dz 


0 எனக் காட்டு . 


8. பின்வரும் கோவைகளில் ஒவ்வொன்றையும் u எனக் 

2u 22 
கொண்டு 

எனக் காட்டு . 
cx y 

x2 + y ? 
( i ) log 

( ii ) er cos y + e cos x 


by ex 


. 


( iii ) cos - 1 X 


( iv ) x tany 


y 


( v ) Vx2 + y2 


9. u = tan - 1 


tan - 1 y 


எனக் கொண்டு 


53u 53u tsu 
& y2tx Extya bytxay 
என்பதைச் சரிபார் . 


tu 


au 


u = sin - 1 > + tan - 12 எனில் , 


+ y 


• 10. u = sin - 1 

} 
எனக் காட்டு . 


= 0 


x 


X 


11. u = x tan - 1 ! 


+ x ey 


ஓ 2 u 
எனில் x2 


ax + 2xy 


52u 
xay 


+ ya 


= 0 எனக் காட்டு . 


ay2 


318 


பொறியியற் கணக்கு 


12. 


u = x2 tan- 17 - y2 tan - 1 


X 


எனில் 
y 


32u 
bxty 


x2 - ya 

எனக் காட்டு . 
x2 + y2 


62u 


== 


52u 
எனில் 

5x2 


+ 


32u 
+ 


XZ 
13. u 

x2 + y ) 
எனக்காட்டு . 


: () 


Sy ? 


z2u 


y = ex ( x cos y - y sin y ) எனில் 


82u 
3x2 

+ 


= 0 


by2 


எனக் காட்டு . 


x 


K 


15. x = e coss , 

sin e எனில் 
at 

28 
tx x2 + y2 * x 

எனக் காட்டு . 

x2 + y ) 
16. ஒரு புள்ளியின் தெக்காட்டிக் கூறுகள் ( x , y ) , தூரக் 
கோணக் கூறுகள் ( r , 0 ) எனில் , பின்வருமாறு காட்டு : 
325 2x 

32x 
0 , 

- x , 
er20 

28 
Z2y 62y 

2y 
cos , 

- y , 
arco 
sin2 8 


- sin d , 


ar2 


= 0 , 

0 


t12 


tr2 
3r 


6x2 ) 


17. x = r cos 8 , y = r sin 8 எனில் 
28 ஃ 2 ( log r ) 

82 ( log r ) 
bxy 


2 


dx2 


1 


11 


- 


- 


cos 20 எனக் காட்டு . 


18. 12 = x2 + y2 எனில் , 


3x2 


+ 

by " 


- ( ( ) + ( 6 ) ] 


எனக் காட்டு .. 


19. = Vx + y2 , u = f ( r ) எனில் 


32 
0x2 


zeu 
+ 

ay2 


diu 


+ 


1 du 

எனக் காட்டு . 
r dr 


dr2 





பகுதி வகைக்கெழு காணல் 


319 


20. u = f ( x2 + y2 ) எனில் 


Cu 
ty 


au 
y 
3x 


- 2xy 


x2020 


u 


62u 

@xay 
எனக் காட்டு . 


6y2 


+ y2 

tx2 


& u 
3x 


+ Y 


y 


21. r3 = ( x - a ) 2 + ( y- b ) + ( z - c ) 2 எனில் 
3r 22 82r 2 

எனக் காட்டு . 
by2 


+ 


x2 + 


ay2 


22 . 


1 


log ( x2 + y + z2 ) எனில் 


du2 


Cu 52u 
+ 

by2 


+ 


+ 


2 

எனக் காட்டு . 
x2 + y2 + z3 


Ex2 


22 


23 . 


u = log r , r2 = ( x - a ) 2 + (y- b ) 2 + ( z - c ) 2 


24 
எனில் , 

2u 

t2u 
+ + 
ay2 

622 


10 


எனக் காட்டு . 


1 


24. முன் வினாவில் u = 


எனக்கொண்டு அதே விடையை 


நிறுவு . 


25. u = 

u = ( y - z ) + ( = x ) + + ( x - y ) எனில் 


du 
ex 


+ 


tu 
y 


+ 


du = 0 


எனக் காட்டு . 


tz 


1 


1 


26 . 


22u 
= x2 + y2 எனில் 


62u 
0x2 


dx2 

+ 


-- 


எனக் காட்டு . 


1 tu 


sr 


52u 
27 . 

.au 
+ --- 

0 என்ற 

பகுதி வகைக் . 
tra 

1262 
கெழுச் சமன்பாட்டைப் பின்வருவன நிறைவுபடுத்துகின்றன 
வெனக் காட்டு . 


( 0) - - ( 4 * + y )a 


CosmA 


ae 
( ii ) w = e cos ( a log :) 


320 


பொறியியற் கணக்கு 
( x - a ) 2 
4y 

öf 
எனில் 

எனக் 
y 


28. f ( x , y ) = 

Wy 


2f 
32 


காட்டு . 


+ 


62u 
29. u = e எனில் , 

dx2 
எனக் காட்டு . 


0 


bx2 


äy2 


30. u = f ( x + iy ) + * ( x - iy ) எனில் , 

52u 82u 

+ 
எனக் காட்டு . 
இதைப் பயன்படுத்தியோ , தனியாகவோ , பின்வரும் 

2u tau 
கோவைகளுக்கு + 

0 எனக் காட்டு : 
bx2 

ay2 
( i ) u 

x2 
( ii ) u = 

- y2 

( x2 + y2 ) 2 
( iii ) u = e " sin y . 


- 


x2 + x2 ( ii) 


ot2 


a2 

8x2 


52u 

62u 
31. u = f ( x + at ) + g ( x - at ) எனில் , 
எனக் காட்டு .. 

[ இச் சமன்பாடு , ஒருதிசை வெப்பக் கடத்தலைக் குறிக்கிறது 
என மேல் வகுப்பில் காணலாம் ) . இதைப் பயன்படுத்தியோ ,, 
தனியாகவோ , பின்வரும் கோவைகளுக்கும் இது உண்மை 
எனக் காட்டு : 


. 


( i ) u Vy + ax - 2 log ( y - ax ) , 
( ii ) u = cos x sin y , ( iii ) u = .ey sinh x . 


32. u = 


u = } [ f ( ct + r ) + ¢ [ ct - r ] ] எனில் 


62u 


tu 


r2 


) 


எனக் காட்டு . 


312 


r2 or 


33 , u = 3 ( ax + by + cz ) 2 - ( x2 + y2 + z3 ) , a2 + 52 + c2 = 1 

52u 32u 
எனில் , 

+ 

= 0 எனக் காட்டு . 


+ 


3x2 


by2 


522 


321 


* 262 


+ y2 


tau 
t23 


Ex2 


ty2 + 22 


2. y2 - 2xy 
பகுதி வகைக்கெழு காணல் 
34. u = eryz எனில் 

+ 3u ( log u ) 
எனக் காட்டு . 
35. u2 ( x2 + y2 + z2 ) = 1 எனில் 

t2u t2u 2u 
( i ) + 

0 , 
& x2 

Eya 
Cu ta 

+ y + u = 0 

cy tz 
எனக் காட்டு . 

விடைகள் 9-1 
1 

1 
1 . -2 ( x + y ]}/ 2 2 ( x + y ) 3/2 

x2 - y 
( x2 + y2 ) 2 ( x2 + y ? ) 2 


+ 


t22 


518 

+ 


+ ) 


- 2(x + 


3. / I - 2 / I , 

{ 10s(x + y ) + x + y } > ** 


4. 2x 


X COS X17 


5 . 


y cos xy 
Vx2 + xy 


x sin xy 
( x2 + y2 ) 3/2 / x2 + y : 

y sin xy 
( x2+ ye ) 3/2 


9.5 சமபடிச் சார்புகள் ( Homogenous Functions ) 

f ( x , y ) = a , x" + a x " -1 y + az x , -2 y2 + ... + a, y * 
என்ற கோவையின் ஒவ்வோர் உறுப்பிலும் x , y ஆகியவற்றின் 
படிகளின் கூடுதல் n . ஆக , x , y ல் ஒவ்வோர் உறுப்பின் 
படியும் n . இதனால் , f ( x , y ) ஐ , x , y ல் n- படித்தான ஒரு 
சமபடிச் சார்பு ( a homogeneous function of degree n in x and 
y ) என்போம் . 

21 


f ( x , y ) = x | 2 + 3 y 


2 


( 


(2 ) 


( ) ) 


f 


: + 
322 

பொறியியற் கணக்கு 
இச் சார்பை 
f ( x , y ) = a x + ay x - 1 y + az x1-2 y2 + + any " 
a + a + a , 

+ .... + ay 
* 

1 , என எழுதலாம் . 
என்பதை - 

எனக் குறிப்பிடலாம் . 
இவ்வாறு , f ( x , y ) என்பது 

என்பது x , y i n- படித்தான ஒரு 
சமபடிச் சார்பு எனில் , அதை 

y 
f ( x , y ) = x " 4 
என எழுதலாம் . 
பொதுவாக , x , x2 , .... , xm 

என்ற m மாறிகளின் ஒரு 
சார்பு , n- படித்தான சமபடிச் சார்பு எனில் அதை 

X1 x2 
x ; X , 

x ; 
என எழுதலாம் . இவற்றின் மறுதலையும் ( Converse ) சரியே . 
எடுத்துக்காட்டு 1 

எனில் , 


( 2 ) 


(2 ) 


( 2 ) 


- 


m 


. , 


+ 5 


(! ) ) 
* 1 ( 1 , ) = ** * ( !) என எழுதலாம் . 


எனவே f என்பது x , y ல் - சமபடித்தான ஒரு கோவை ; 
இதன் படி 4 . 


பகுதி வகைக்கெழு காணல் 


323. 


ax + by5 + cz > 
2. f ( x , y , z ) = 1x2 + my2 + n22 

எனில் , இதை 


x5 


f ( x , y , z ) = 


x2 


1 + m 


( a + b ( ? ) + 

( (4 ) ) 
(?) + =( ) ] 

( 1,0 , 1 ) 
( 5) 


= x3f 


= x3 - 


என எழுதலாம் . எனவே , f என்பது x , y , z ல் ஒரு சமபடித் 
தான சார்பு ; படி 3 . 


9.6 ஆய்லரின் தேற்றம் ( Euler s Theorem ) 

சமபடித்தான சார்புகளைக் குறித்த ஆய்லர் என்பாரின் 
தேற்றம் பின்வருமாறு : 

f ( x , y ) என்பது , x , y ல் - படித்தான ஒரு சமபடிச் சார்பு 
எனில் , 


& f 
tx 


f 
+ y 


X 


= nf 


ty 


* 


லீனார்ட் ஆய்லர் ( Leonhard Euler ) - [ 1707 - 1783 ] 
ஸ்விட்ஸர்லாந்தின் மாபெரும் விஞ்ஞானி , “ மனிதனுக்கு 
மூச்சு விடுவதும் , கழுகுக்கு வானில் மிதப்பதும் எவ்வளவு 
இயல்பானவையோ அதைப்போல கணக்கிடுவதும் இவருக்கு 
இயல்பாக இருந்தது . " இவர் கண்டறிந்து எழுதியவை 
எளிதில் 100 நூல்களை நிரப்பிவிடுமாம் . எங்கும் எந்தச் 
சூழலிலும் இவர் இயங்கக் கூடியவர் . தம் பதின்மூன்று 
குழந்தைகளில் ( ! ) ஒன்று தம் மடியில் அமர்ந்திருக்க , 
மற்றவை தம் கால்களைச் சுற்றி விளையாட அந் நிலையிலேயே 
தம் ஆராய்ச்சி விளக்கங்களை எழுதி முடிப்பார் ... சாப்பிட 
மனைவி 

அழைத்துவிட்டு மறுமுறை அழைப்பதற்கு முன் 
கிடைக்கக் கூடிய அரைமணிக்கும் குறுகிய நேரத்தில் ஒரு , 
கணித ஆராய்ச்சித் தாளையே எழுதி விடுவாராம் . 


324 


பொறியியற் கணக்கு 


நிறுவல் 


என்பது , x , y i n- படித்தான சமபடிச் சார்பு 


f ( x , y ) 
என்பதால் , 


x" ( 


* 


f ( x , y ) = x " (2) என எழுதலாம் . 
எனவே , , ஐக் குறித்த டி - யின் சாதாரண வகைக்கெழுவை 
(2 ) 
எனக் குறித்தால் , 

( 2) ( !) (- ), 
( 2 ) (2 ): 

(?) - 
w --> y * (? ) 


bf 

= n x - 14 
x 


+ x " 


1 


* 


= n xt 


x - 1 


1 y 





( 1 ) 


ef 


x7 


by 


of 


y 


= x - 1 y 
ay 


( 2 ) 


: ( 1 ) , ( 2 )- லிருந்து 


öf 


X 


+ y 


df 

= n x " - 
ay 


( 2 ) 
) - 


= n f ( x , y ) . 


x 


பொதுவாக , f ( x1 , 2 , ... xm ) என்பது 1 , 2 , 

, ... , xm- ல் 
A- படித்தான ஒரு சமபடிக்கோவை எனில் , 
f f 

af 
31 + x2 + ....... + xm 

= nf . 
X1 

X2 


am 


நீட்சி : f ( x , y ) என்பது , x , y- ல் n- படித்தான ஒரு சமபடிச் 
சார்பு எனில் , 


f 2f 
+ 2xy + 

ax ( y 


x2 


62f 

= n ( n - 1 ) f 


) 


x2 


ay2 


எனக் காட்டு . 


-- 


பகுதி வகைக்கெழு காணல் 


1 


325 


நிறுவல் 
ஆய்லரின் தேற்றப்படி , 
of 

nf . 
bx 

ty 


+ y 


of 


( * * + ; ) / = w . 
எனவே , ( * * + 3 ) ( * * + 3 % ) 

= ( * * + :) ( 4 ) 


ஆய்லர் 


( nf ) ஒரு n- படித்தான சாயடிச்சார்பு என்பதால் , 
தேற்றத்தின்படி , வலப்பக்கம் 

= x ( nf ) = n2 f . 


( 3 ) 


இனி , இடப்பக்கம் = x 


** ( * 4 + 141) 

+ y * (* 4 + ) 
- x ( A + x *! + ) 

+ > (* ** ! + % + , > ) 


f 
x 


+ y + x2 * / 


52f 2f 
+ xy 

ÖX OY 

saf 
+ xy 

+ y2 
2x Ćy 


aye 


f of 

2f 
+ y = nf ; மேலும் 
t.x Cy 

ex ty 


taf 

எனில் , இது 
tytx 


-- +f + x ^ ** ! + 2.xy ** 1, +y * 


y2 21 . 

tya 


... ( 4 ) 


( 3) , ( 4 ) -ஐச் சமப்படுத்த , 

f taf 
nf + x2 + 2xy 

Ex y 


+ ya 62 


na f 


5x2 


y2 


+ y2 82f | 
326 

பொறியியற் கணக்கு 

62f 
எனவே , x2 + 2xy 

ax ty 

= n2 f - nf = n ( n - 1 ) f . 


x2 62 


ax2 


ay2 


மாதிரி 6 


f ( x , y , z ) = 2x3 + 4x2 y - 5xy2 + z3 எனக் கொண்டு 
ஆய்லரின் தேற்றத்தைச் சரிபார் . 


f ( x , y , z ) = x3 


* [ 2 + 43 +5 (2) + ( 2 ) ) 
* /(1-2-1 ) 


என எழுத முடிகிறது . எனவே , f ( x , y , z ) என்பது , x , y , z- ல் 
ஒரு சமபடிக்கோவை ; படி 3. ஆய்லரின் தேற்றப்படி , 

af 

af ) ef 

+ 2 = 3f 
cx 


X 


+ y 

cy 


எனக் கிடைக்கவேண்டும் . இனி ,, 

af 

= 6x2 + 8xy - 5ye 
zx 
5f 

4x2 - 10xy 
tx 
tf 

322 
tz 


= 4x2 


f 


+ + 


= x ( 682 + 8xy - 5y2 ) 


tz 


+ y ( 4x2 - 10xy ) + z ( 3z2 ) 
= 3 

3 ( 2xs + 42 y - 5xy2 + 73 ) 
= 3 f .. 


எனவே , ஆய்லரின் தேற்றம் சரிபார்க்கப்பட்டுவிட்டது . 


மாதிரி 7 


u = sin - 1 


x3 + ys 
Vx + Vy 


3) 


எனில் 


பகுதி வகைக்கெழு காணல் 


327 


* + y 


i] 


ĉu tu 5 

tan u 

ty 
எனக் காட்டு 

x3 + y3 
sin - 1 

Vx + My 

x3 + 23 
sin u = 

= v என்க . 
Vx + Vy 


( * ) 


x3 


1 + 


x3 + ys 
இனி , v ( x , y ) = 

Vx + Vy 


11 


( 3 ) 
Vx (1 + V ? ) 
= 32, (i ) 

3 


5 . 
2 


X 


+ y 


|| 


எனவே , Y என்பது x , y- ல் ஒரு சமபடிச் சார்பு ; படி 
ஆய்லரின் தேற்றப்படி , 
SV 

V 

5 
ay 

20 . 
னி , v = sin u 
V dy GV 

6u 
= cosu 
du ax 


2 


( 1 ) 


C 


TV 


u . 


ay 
6y 


ou 

= Cosu 
y 

By 


du 


( 1 )-ல் பிரதியிட்டு இரு புறமும் cos u ஆல் வகுக்க , 
tu au 5 

5 
+ y 

tanu . 
க y 

2 cos u 2 


|| 


EY 


மாதிரி 8 : 

log tan 

y 


+ cos - 1 


எனில் 


tu 


y 


au 

எனக் காட்டு . 


-- 


( x ) 


x y 


y 


X 


log tan 


+ cos - 1 
X 


y 


328 


பொறியியற் கணக்கு 


இதை , u ( x , y ) = xo 


log tan 


y / x 
1 


1 
+ cos - 1 

// x 


+ ) 


= x0 • y 


“(1-2) 


எனக் கருதலாம் . எனவே , u என்பது . x , y- ல் ஒரு 

. சமபடிச் 
சார்பு ; படி 0. ஆய்லரின் தேற்றப்படி , 


tu tu 
for y 

öy 


= 0 


tx 


tu 
tx 


y tu 


= - 


பயிற்சி 9-2 


பின்வரும் சார்புகளுக்கு [ 1 - 5 ] ஆய்லர் தேற்றத்தைச் 
சரிபார் . 


1. 2x4 + y4 + 5x2 y2 - xys 
2. ( x + 4y ) ( x2 - ye ) 


5. ex + 5 


tu 


+ y 


|| 


எனக் 


tx 


x + + y4 

Vx + y 
3 . 

4 . 
x - y 

x + y : 
x + y3 

tu 

5 
6. u = 

எனில் , x . 
Vx - y 

tx 2 

. 
காட்டு . 

5/4 

5/4 
+ y 

tu cu 
7. u = 

எனில் , x + y 
x + y 

ty 
காட்டு . 


1 
u எனக் 


|| 


1 . 


8. u2 ( x2 + y2 + z2 ) = 1 எனில் x 

tu 

+ y 


ty 


tu 

au 
+ 2 

2 
+ u = 0 


எனக் காட்டு . 


9. u = sin 


x3 + y ? 
x + y 


எனில் 


1 


* * + * - * + , " , cos (** ;") 


எனக் காட்டு , 


பகுதி வகைக்கெழு காணல் 


329 


10. u = sin - 1 


x + y 

எனில் x 
Vx + Vy 


tu 

น 
+ y 
tx 

ay 


tanu 


எனக் காட்டு . 


11. u = sin- 1 


x2 + 
x + y 


எனில் x 


tu 

tu 
+ y 

= tan u எனக் 
x cy 


காட்டு . 


12. u = tan- 1 


x2 + y2 

tu tu 
எனில் , x + y 
x + y 

ay 


13 


11 


1 

sin 2u 
2 


எனக் காட்டு . 


13. u = tan- 1 


-y ) 3/2 

எனில் , 


tu 


|| 


-- 


y tu 

எனக் 
Y 


x 


காட்டு . 


எனக் 


x3 + y3 
14. u = e 

tu tu 
எனில் , x 

+ y = sin 2u 

ay 
காட்டு . 


cu 


+ y 


எனக் 


tx 


x + y3 

tu 
15. u = log எனில் , 1 

= 2 
+ y 

ty 
காட்டு . 

su 
16 . u = xf எனில் , x2 + 2xy 

tx 1 


t2 


u 


Fy2 2 


tx? 


( y2 


0 எனக் காட்டு . 


17 . 


u = x 


( 1 ) + + ( ! ) 


எனில் , 


tau 


x2 

tx2 


t2u 
+ 2xy + y2 

tx Cy 


t2u 

= 0 எனக் காட்டு 


ty2 


9.7 முழு வகையீடு ( Total Differential ) 

u = f ( x , y ) என்பது x , y என்ற மா றிகளின் ஒரு தொடர் 
சார்பாக இருக்கட்டும் . 1x , Ay என்பவை x , y- ல் எவையோ 
இரு மிகச்சிறிய கூடுதல்களாகவும் , அவற்றின் காரணமாக 
ப - வில் நேர்ந்த கூடுதல் / u ஆகவும் இருக்கட்டும் . அப்பொழுது 
U- வில் சேர்ந்த முழுக் கூடுதல் 

Au = f ( x + Ax , y + Ay ) - f ( x , y ) . 


330 


பொறியியற் கணக்கு 


இது , Ax , Ay இரண்டினாலும் நேர்ந்தது . Ax + 0 , 
Ay – 0 என்ற எல்லையில் Au அடையும் மதிப்பை U-வின் 
முழு வகையீடு ( Total Differential of u ) என்கிறோம் ; அதை du 
என்று குறிக்கிறோம் . 
இனி , Au- ஐப் பின்வருமாறு எழுதலாம் : 
Au f ( x + Ax , y + Ay ) - f ( x , y + Ay ) 

+ f ( x, y + 3y ) -f ( x , y ) 
f ( x + Ax , y + Ay) -f (x , y + Ly) . 


f ( x , y + Ay ) - f ( x , y ) 
Ax + 

Ay . 

Ay 
இதை , Au = A Ax + B Ay எனக் குறிப்பிட்டால் , 

f ( x + Ax , y + Ay ) - f ( x , y + Ay) . 


tf (x, y + > Y) ; உடன் Ay - 0 
Ax – 0 எனில் , A – 
எனில் , A 

of . இதேபோல் , Ax - 0 , Ay - 0 எனில் , 


AN 


B - 


af 
ty 


* 


of 
Ax + 

Ay . 
ty 


x , y ஆகியவற்றின் நுண்மதிப்பை dx = Ax , dy = 4 , 
என் வரையறுக்க , 

tf 5f 
dx + 

dy . 
y 


du = 


9.8 கிளைத்தேற்றங்கள் : 
9.8.1 முழுவகைக் கெழு ( Total Differential coefficient ) . 

( i ) u = u ( x , y ) , x = x ( t ) , y = y ( t ) எனில் , t- ஐக் 
குறித்த ப - வின் முழுவகைக் கெழு : 


du 


au dy . 


ay dx 
2x dt 


+ 


dt 


ay dt 


பகுதி வகைக்கெழு காணல் 


331 


( ii ) u = u ( x , t ) , x = x ( t ) எனில் , ( y = 1 என இட ) 
du 

+ 
dt 

at 


tu . 


© U dx 
@x dt 


tu . 


கவனிக்க : 


do 

# 
dt 


tt 


( iii ) u = u ( x , x2 , ... , x , ) , x = x ( t ), x2 = x2 [ t ] y 
= xn ( t ) எனில் , 
du tu dx | tu dx . 

tu dx, . 

+ 
( x2 dt 


+ 


..... + 


dt 


ox , dt 


x , dt 


= * ) 


9 • 8 • 2 . பல சார்புகளின் சார்பின் பகுதி வகைக்கெழு ( Partial 

Derivative of a function of several functions ) 

u = u ( xy , x2 , .... xm ) : x ] x ( t1 12 , ... , tn ) , x2 = x2 
{ t1 , 12 , ... , t , ) , x, == x , ( ly , t2 , ... , t , ) எனில் , 
tu tu 6x1 

au x2 

tu Exam 
+ 

+ ... + 
ttl 6x ] ttl tx2 tty 

txm tty 


tu 
at2 


tu cx1 
txl tt2 


+ 


tu & X2 

tu txm 
+ ... + 
& x2 tt2 

Xn to 


tu 


tu cx.ns 


at , 


tu 6x1 

+ 
tx ] ta 


tu ( x2 

+ ... + 
dx2 tta 

txm 1 


t, 


1 


9.8.3 சாராத மாறிகளை மாற்றுதல் ( Change of independent 

variables ) 

மேற்கண்ட சமன்பாடுகளின் இடப்பக்கங்களில் 11 , 12 , ... ,t, 
என்ற மாறிகளைக் குறித்தும் , வலப்பக்கங்களில் 31 , x2 , ... , x 
என்ற மாறிகளைக் குறித்தும் ப - வின் பகுதி வகைக்கெழுக்கள் 
உள்ளன . 

ஆகவே , t ; ( i = 1 , 2 , ... , n ) - ஐக் குறித்த ப - வின் 
பகுதி வகைக்கெழுக்களை , x ; ( j = 1 , 2 , ... , m ) - ஐக் குறித்த 
u- வின் பகுதி வகைத்கெழுக்களின் மூலமாக இச்சமன்பாடுகள் 
தருவதாகக் கொண்டு , இவற்றைத் தீர்த்து , x , ( j = 1 , 2 , ... , m ) 
ஐக் குறித்த U- வின் பகுதி வகைக்கெழுக்களை , 1 ; ( i = 1 , 2 , ... , n ) 
ஐக் குறித்த U- வின் பகுதி வகைக்கெழு மூலம் எழுதலாம் எனத் 
தெரிகிறது . 

இவை அனைத்தும் மாதிரிகளால் விளக்கப்படும் . 


832 


பொறியியற் கணக்கு 


மாதிரி 9 : 


sin ( ax3 + by2 + cz ) எனில் U- வின் முழு வகையீட்டைக் 


காண் . 


u = u ( x , y , z ) . 


dx + 


E 


U- வின் முழு நுண்மதிப்பு . 
tu 2 น 

du 
du = 

dy + dz 
tx ty 

2 
= cos ( ax3 + by2 + cz ) • 3ax2 dx 

+ cos ( ax3 + by2 + cz ) • 2by dy 

+ cos ( ax + by8 + cz ) • c dz 
( 3ax2 dx + 2by dy + cz dz ) cos ( axs + by3 + cz ) . 


4 


மாதிரி 10 : 

& = x2 y3 z2 , x = e , y = sin t , z = - t எனில் t- ஐப் 
பொருத்த ! -வின் முழு வகைக்கெழுவைக் காண் . 


tu cy 
ty tf | 


+ 


du Ĉu dx 

Ĉu dz 
+ 
dt 2x dt 

tz dt 
2xys z2 ( -e- ) + 3x2 y2 z ? cost + 2x2 y3 z ( -1 ) 
= - 2xy3 z2 e - t + 3x2 y2 zb2 cos t - 2x2 y3 z . 


மாதிரி 11 : 


tu du 


u = sin ( 3x + 2y ) , y = tan x எனில் , 


tx ax ஆகியவற்றைக் 


காண் . 


u = sin ( 3x + 2y ) 
tu 

= 3 cos ( 3x + 2y ) . 


னி , u = sin ( 3x + 2y ) = u ( x , y ) , y = tan x = y ( x ) . 
du 

tu dy 
dx 


tu 


+ 


cx 


ay dx 


= 3 cos ( 3x + 2y ) + 2 cos ( 3x + 2y ) • sec2 x . 
= ( 3 + 2 sec2x ) cos ( 3x + 21 ). 


பகுதி வகைக்கெழு காணல் 


333 


மாதிரி 12 : 
( x - a ) 2 + ( y - b ) 2 = c2 எனில் 

dy 
dx 

ஐக் காண் . 
( x - a ) + ( y - b ) 2 = 2 . 
ஒவ்வொரு உறுப்புக்கும் வகையீடு எடுக்க , 
2 ( x - a ) dx + 2 ( y - b ) dy = 0 ; 

dy 
dx 

y 


X 


- b 


மாதிரி 13 
u = f ( ax - by , by - cz , cz 

Cz , - ax) எனில் 
tu 

du 
bc + ca 

+ ab = 0 
ty 

42 
எனக் காட்டு . 


* 


தரப்பட்ட சார்பை , 

u = f ( Z , X , Y ) , X = by - cz , Y == cz - ax , Z = ax - by 
என எழுதலாம் . 


Y 


+ 


du 


u 
sZ 


NIN 

+ 


18 


tu 

Y 
+ 
cX dx 

ay cx 


|| 


a 


tZ 


Y 


น 
öy 


-- 
* = 24 + * +** 

- 532 + b " . 


o Z Z 


4u . 


SS || 


ÖY 


tu 
6Z 


tu . tX 
+ 

7 


+ 


+ 


cz 


tY . GZ 


tu 
C 


tu 


+ 


+ cY 


tX 


இவற்றை முறையே bc , ca , ab ஆல் பெருக்கிக் கூட்ட , 

cu 
bc + ca 

= 0 . 


tw 
cx 


tu 
+ ab 
ay 

cz 


334 


பொறியியற் கணக்கு 


மாதிரி 14 : 


8u ay au 

ay 

என்ற பகுதிவகைக் கெழுச் சமன் 
3x 

by by ax 
பாடுகளின் சார்பிலா மாறிகளை ( x , y ) என்ற தெக்காட்டி 
யின் கூறுகளிலிருந்து , ( r , 8 ) என்ற தூரக்கோணக் கூறுகளுக்கு 
ou 

ty 
மாற்றினால் , 

என்ற சமன்பாடுகள் 
6r r ae 

r 0 
கிடைக்கும் எனக் காட்டு . 


1 6V 


1 cu 


ar 


தெக்காட்டியின் கூறுகளின் வாயிலாக தூரக்கோணக் 
கூறுகள் பின்வரும் சமன்பாடுகளால் தரப்படுகின்றன : 
r2 = x2 + y2 , 0 = tan 
+ 8 - 1 y . 

...( 1 ) 


X 


u = u ( r , 8 ) , r , 8 இரண்டும் x , y- ன் சார்புகள் எனக் 
கொள்ள , 
tu tu t 

tu . 8 
tx 

x to 


. 


. 


+ 


tx 


சமன்பாடுகள் ( 1 ) லிருந்து , 

68 
+ cos 8 , 

ex 


ar 


sing 
.. 


( மாதிரி 5 ) 


6x 


sin a cu 


tu 

tu 
ச - டு ( 2 ) லிருந்து , = cos D 

X 

tr 


-- 


, 


r 


68 


- 


at 


இதேபோல் , 


tu 
ty 


sine 


tu 

cos I tu 
+ 

te 


tr 


இவற்றில் ப - வுக்குப் பதில் y என இ ட , 

y 

ty 
= cos 8 

r 


sin 0 CV 


r 


88 


OV 


sin e 


ay 

+ 
ir 


cos Day 

P ta 


by 


எனவே , தெக்காட்டியின் கூறுகளில் தரப்பட்ட 


au 


13 


ay 
ay 


( 3 ) , 


ou 
ty 


6x 


பகுதி வகைக்கெழு காணல் 


335 


என்ற சமன்பாடுகள் , 

au sin sau 

ay 
cos 8 

= sing + 
ar ar 

er 


cos 8 8v 

28 


( 5 ) , 


|| 


- 


38 " 


au cos Gau 

6y 

sin a By 
sin 8 + 

COS 0 + 

( 6 ) 
ar 8 

2r 
என மாறுகின்றன . 

ச - டு ( 5 ) -ஐ cos 8 வினாலும் , ( 6 ) -ஐ eos 8 வினாலும் 
பெருக்கிக் கூட்டக் கிடைப்பது : 

ou 1 V 

( 7 ) . 
ar rad 
ச - டு ( 5 ) -ஐ sin . வினாலும் , ( 6 )-ஐ cos 8 வினாலும் 
பெருக்கிக் கழிக்கக் கிடைப்பது : 
1 au V 

( 8 ) . 
r 8 




இவ்வாறு , ( 3 ) , ( 4 ) என்ற சமன்பாட்டுத் தொகுதி , தூரக் 
கோணக் கூறுகளில் , ( 7 ) , ( 8 ) என்ற சமன்பாட்டுத் தொகுதியாக 
மாறுகிறது . 


+ 


மாதிரி 15 
52 V 82 V 

= 0 என்பது லாப்லாஸின் இரு பரிமாணச் 
tx2 

ty2 
சமன்பாடு ( Laplace s equation in two dimensions ) எனப்படும் . 
தெக்காட்டியின் கூறுகளிலுள்ள இதைத் தூரக்கோணக் 
கூறுகளுக்கு மாற்று . 


முன்மாதிரியில் 

av 


= cos 8 


av 
ar 


sin o av 

T 68 


ex 


aV 
ay 


sin a 


V 
tr 


cos I aV 
+ 


r 


18 


எனக் காட்டினோம் . இவற்றிலிருந்து பின்வரும் வகையீட்டுச் 
செயலிகள் ( Differential Operators ) கிடைக்கின்றன : 
8 sin a 5 a 

2 cos 8 3 . 
= cos 8 

= sing > + 
Ĉr 
zx sty 

28 


T 


336 


பொறியியற் கணக்கு 


* - * (A ) - ( cos + - 1918 ) 

( cos • * - *in : 63 ) 
* (cos • * - * 3 ) 

sin 1 % (cos 0 *Y - in ) 


= cos 8 


= cos2 - 


cos e sin a t2 V 

T grc0 


tr? 


sin ?GV 


cos I sia a ty 
+ 

18 


+ 


sin a cos a ty 

r2 


r2 


tr + 


+ 


sin2 6 62 V 

r2 


02 


b2 / 


இதேபோல் பின் வருமாறும் காட்டலாம் : 

sin a cos 8 52V sin a cos 8 V 
sin2 8 

rts 

18 
cos2 0 V cos o sin ¿ V cos2 8 t2V 

+ 
or 

t8 | r2 


12 


by2 


dr2 - 


+ 


r2 


102 - 


இரண்டையும் கூட்ட , 

V 2V 

ty2 


b2 / 


+ 


1 : V 

+ 
T tr 


1 : 2V 
r9 82 


x2 + 


Cr2 


எனவே , தூரக்கோணக் கூறுகளில் லாப்லாஸின் இருபரிமாணச் 
சமன்பாடு : 
2V 1 tv 1 + 2V 
+ 

= 0 . 
r ? 182 


+ 


r2 


பயிற்சி 9-3 


முழு நுண்மதிப்பைக் காண்க [ 1 - 5 ] . 
1 . 

u = 14 
y = Vx2 + ya 


4x3 y 


2. " = 


பகுதி வகைக்கெழு காணல் 


337 


3. * = 

Vx2 + ya 


x 


4. g = arc tan 

y 


5. M 


X 
= arc sin 


1 ஐப் பொறுத்த முழுவகைக் கெழுவைக் காண்க [6-9] 


1 
6. u = xy + yz + zx , x = , y = e , z = e - t 


-- , s 


8. u 


7. u = x2 ys , x = log 1 , y = et 

log ( x + y + z ) , x = e , y = sin t , z = cos ! 
9. u = sia ( xy ) ?, x = log t , y = et . 

= 
du 
dx 

ஐக் காண்க ( 10 - 12 ] 


= 3 


u = 32 + y + as , x3 + y : 
11. u = cos ( x2 - + y ) , a x2 + b2 y ? = ca 


u = tan - 1 


1 


12. u = * , x2 + y = 

dy 
* ஐக் காண்க ( 13 – 15 ) 


13. x3 + y3 = 3axy 


ye 


14 . 


x2 
a2 


+ 


= 1 


62 


15. ax2 + 2hxy + by : = c 


+ 


zu 
16. u = f ( x - y , y - z , z - x ) எனில் 

dx 
= 0 எனக் காட்டு . 


au 
cy 


+ 


STD 


17. u = f ( x2 - ya , y ? - ze , z ? - x2 ) எனில் 


yz 


tv tu 

tu 
+ 2x 

+ xy = 0 எனக் காட்டு . 
tx 

ay z 


22 


338 


பொறியியற் கணக்கு 


18. V = f ( x , y ) , x = eu + e- , y = e - u - e எனில் 
ay OV 

av OV 
y 

எனக் காட்டு . 
bu av dx 

By 


19. V = f ( x , y ) , x 
f ( x , y ) , x = u2 + ye , y = 

u2 + v2 , y = 2uv எனில் 
aV 

ay 
20x2 + ya எனக் காட்டு . 
tu SV 

ex 


av 


u 


V 


20. V = f ( x, y ) , x = u - v , y = uv எனில் 


ovV 


ay 


( i ) ( u + v ) 


Y 


ay 
y 


3x 


au 


av 


( ii ) ( u + y ) 


6V 

+ 


V 


ay 


du 


ÖV 


எனக் காட்டு . 


21. V = f ( x , y ) , x = u + v , y = uv எனில் 
aV EV 

6V 
4 + y 

+ 2y எனக் காட்டு . 
ĉu 

ex 

ay 


-- 


22. V f ( x , y ) , x = eu sin v , y = eu cos v 6T 60f16 

ay 
( i ) 

+ y 
tu 

by 


av 


aV 


av 


( ii ) 


11 


- y 


X 

ay 


V 


( iii ) 


OV 


aeru 


sin v 


-- ( sia 


+ cosy 


* * ) 


au 


எனக் காட்டு . 


23. V = f ( x, y ) , x = cuv , y = c / [ 1 - u ? ) ( 1 - 3) 
1 of af 

af 
எனில் , y 

+ u 

c u2 
y b * ay 

au 57 
எனக் காட்டு . 

24. V = f ( x , y ) , x = Ycos d - Y sin d , y = xsind 
+ Y cos d எனில் , 
82 V 

82V 

+ 
dy ? 

ay2 
எனக் காட்டு . 


* 2 V 


Ex + 


ex2 


. ) 


cu2 t 


äv2 


tu? 02V 
பகுதி வகைக்கெழு காண்ல் 

339 
25. V 

V = f ( x , y ) , u = ax + by , v = ax — by 6 of 60 , 
( i ) + 

¿ V 
sy ? 
22 V 

0 2 V 
( ii ) 

ab 
ex Oy 

எனக் காட்டு . 
26. V = f ( x , y ), u = ax2 + by2 , v = ax2 

ax2 - by2 o sofiou , 
V 
( i ) x 

2 
8x 

u + v 
üy 

êu 
OV 

av 
( ii ) x 

V 

or 
y 

tu 
ay 

ĈV 
82 V 

ö ? V 
+ y2 

82 V 
= 4 

0 2 V 
+ 2uy 

ĈH ÖV 


( a + b2 ) ( uz 

9 


Ĉu 2 


Ć V2 


OV 


ty or 


لان 


= 26 


( iii ) x2V 


2xy 


Ex2 


@ x2 


( 


12 


ë 4 


CV2 


V 
ة 


+ 2 


¿ V 
u 

+ y 
cu 


எனக் காட்டு .. 


27. V = f ( x , y ) , x = 42 - y2 , y = 24v ot sofis , 
V ( uº – y = GT 
V 

V 
( i ) u y = 2 ( u2 + y2 ) 
cu ay 

OX 


CV 


( li ) 


( + ) -45 

[ 6 ) + (% ) ] 
4 cut two) [ 

* 


( iii ) 


82 V 82 V 

+ 

Oy2 


2 V 

82 V 
ću2 

+ 

öv2 


ax2 


எனக் காட்டு .. 


28. 


V = f ( x , y ) , x = e te , y = e - er stoof , 

av 

21 
( i ) 

+ 
au 

öy 


OV 


OV 


( ii ) 


av 
ay 


GY 


+ e - 2y ( 2 ) 


340 


பொறியியற் கணக்கு 


3V 


1 


( iii ) 


12V 
tya 


e - 24 


t2 V 
t u2 

+ 


8x2 + 


6y2 


எனக் காட்டு . 


2V 


29. V 
V = f ( x , y ) , x = cos hu cos ky , y = sin hu sin hy 

62 V. 62V 
எனில் , 

( sin h2 u - sin h2 u ) 

ay2 
எனக் காட்டு . 


( 2 V 
ay2 


* ) 


Cy2 


6x2 


30 . 


M = x + iy , y = x - iy எனில் , 


82Y 
& x2 ) 

+ 

ay2 


0 


என்ற லாப்லாஸின் சமன்பாடு , 

10 என மாறும் என 

our 
நிறுவு . 
31 . x = r cos 8 , y = r sin 8 , u = f ( x , y ) எனில் , 

1 tu 
+ 

+ 
ox 

r2 
என நிறுவு . 


2 


bx + 


32. தெக்காட்டியின் கூறுகளிலுள்ள 

& ye 
என்ற லாப்லாஸின் இருபரிமாணச் சமன்பாடு , தூரக்கோணக் 

1 tV 1 .3V 
கறுகளில் 

+ 
r or rº : 3 

0 என மாறும் என்று 
நிறுவு . 


+ 


விடைகள் 9-3 


1. 


1. du 4 ( x3 3x2 y ) dx - 4x3 dy 

x dx + y dy 
2. y 

Vx + ya 

y ( y dx - x dy) 
3. dw = 

( x2 + y ) 

y dx - x dy 
4. de 

x2 + y 


பகுதி வகைக்கெழு காணல் 


341 


r dy - x dr 
5. dy 

rvr2 - x2 

( y + 2 ) 
6 . 

+ z ) e -t 
12 


2xy3 


7 . 


+ 3x3 ya et 


8 . 


-- + cost - sint 

x + y + 3 


9. y 


ya+ ( + 2x) cos ( ) 


10. 2x ( y - ply 


2 (as -68) * sin ( x2 + y2 ) 


11 . 


62 


12 . 


1 
y 
х2 – ау 
ax - y2 


13 . 


14 . 


62 x 
as y 


15 . 


ax + hy 
hx + by 


சுருக்கக் குறியீடுகள் 


எ - டு 
சடு 
தோ - க 


அதாவது 
எடுத்துக்காட்டு 
சமன்பாடு 
தோராயமாக 
எனவே 
-க்கு சமமன்று 
b- க்கு 4 தோராயமாகச் சமம் 
2 - ன் எண் மதிப்பு 


a + b 


a vb 


| z | 
n 


x1 + * , + x ++ + x , 


* 


H ! 


1. 2. 3 ... n 


1C , 


ABC 
ABICD 
AB || CD 


r ! ( n - 1 ) 
கோணம் ABC 
CD க்கு AB செங்குத்து 
CD க்கு AB இணை 
முக்கோணம் , முக்கோணத்தின் பரப்பு 


முடிவிலி 


Lt 


a யை x நெருங்குகிறது 
எல் 

f ( x ) a யை x நெருங்க , f ( x ) ன் எல்லை . 


x - a f ( x ), 


மேற்கோள் நூற்பட்டியல் 


( Bibliography ) 


: 


1. Benny , L. B .-- Mathematics for Students of Engineering 

and Applied Science 
2. Barnard , S and Child , J. M .-- Higher Algebra 
3. Caunt : -Elementary Calculus 
4. Kreyszig , E .-- Advanced Engineering Mathematics 
5. Love and Rainville - Differential and Integral Calculus . 


இவை தவிர , புழக்கத்திலுள்ள வேறு பல நூல்களும் இந் நூலை 
எழுதுவதில் ஆசிரியருக்கு உதவின. அவற்றிற்கு ஆசிரியரின் 
நன்றி . 


கலைச்சொற்கள் 


A 


கிடைத்தூரம் , x - கூறு 


Abscissa 
Absolute 

convergence 

value 
Acceleration 

angular 


அறவொருங்கல் 
மிகை மதிப்பு 
வேகவளர்ச்சிவீதம் , முடுக்கம் 
கோணமுடுக்கம் , சுழல்வேக 

வளர்ச்சி வீதம் 
கூட்டல் 
இயற்கணிதம் 
கோணம் 
குறுங்கோணம் 
திசையிக் கோணம் 


Addition 
Algebra 
Angle 

acute 

vectorial 
Angular 

acceleration 


| 
IT 
|| 


- 


|| 


velocity 
Answer 
Antilogarithm 
Approximately 


சுழல்வேக வளர்ச்சி வீதம் , 

கோணமுடுக்கம் 
சுழல்வேகம் 
விடை 
எதிர்மடக்கை 
தோராயமாக , சற்றேறக் 

குறைய 
தோராயம் 
அடுத்தடுத்த தோராய 

மதிப்பைக் காணல் 
சார்பின் மாறி 


Approximation 

successive 


|| 


- 


Argument of a function 
Arithmetic 

progression 
series 


|| 


Ascending order 
Axos of co -ordinates 


கூட்டு வளர்ச்சி 
கூட்டு வளர்ச்சித் தொடர் , 

கூட்டுத்தொடர் 
ஏறுவரிசை 
கிடை நிலை அச்சுகள் ; X , Y 

அச்சுகள் 
அச்சு 


|| 


Axis 


- 


கலைச்சொற்கள் 


345 


B 


|| 


- 


Binomial 

co - efficient 
expression 
theorem 
theorem for a raticpal 

index 
Bound 


ஈருறுப்பு 
ஈருறுப்புக் கெழு 
ஈருறுப்புக் கோவை 
ஈருறுப்புத் தேற்றம் 
விகிதமுறு அடுக்கின் 

ஈருறுப்புத் தேற்றம் 
வரம்பு 


- 


| 


C 


--- 


-- 


-- 


--- 


Calculate 
Calculus 
Calculator 
Capacity 
Cardioid 
Cartesian co - ordinates 
Catenary 
Change of co - ordinates 
Cipher 
Circle 

segment of a 
Circular function 
Co - efficient 

differential 
partial differential 


| 


| 


-- 


கணக்கிடு 
நுண்கணிதம் 
கணக்கீட்டுப் பொறி 
கொள்ளளவு 
நெஞ்சுவளை , இதயவுரு 
தெக்காட்டின் கூறுகள் 
கயிற்றுவளை , சங்கிலியம் 
கூறுமாற்றம் 
பூச்சியம் 
வட்டம் 
வட்டத்துண்டு 
வட்டச்சார்பு 
கெழு 
வகைக் கெழு 
பகுதி வகைக்கெழு , பகுப்பு 

வகைக்கெழு 
கூறு 
கிடைக்கூறு 
நிலைக்கூறு 
நிபந்தனை 
வேண்டிய - போதிய நிபந்தனை 
கூம்பு 
அடுத்தடுத்த 
தொடர்ச்சி 
தொடர்வரை 
தொடர்ச்சியான சார்பு 
ஒருங்கல் 
அறவொருங்கல் 
சீரான வொருங்கல் 


-- 
-- 


--- 


--- 


|| 


Component 

horizontal 

vertical 
Condition 

necessary and sufficient 
Cone 
Consecutive 
Continuity 
Continuous curve 
Continuous function 
Convergence 

absoluto 
uniform 


-- 


- 


-- 


346 


பொறியியற் கணக்கு 


Co - ordinates 

Cartesian 

polar 
Corollary 
Cube 

root 
Curve 
Cycloid 
Cylinder 


Decimall 
Decreasing function 
Define 
Definite 
Definition 
Degree of an equation 
Dependent 

variable 
Derivative 
Descending order 
Differential 

Total 
Calculus 
co - efficlent 

equation 
Differentiate 

y with respect to x 
Differentiation 

logarithmic 
partial 

successive 
Displacement 
Divide 
Division , long 


||||TTTTTTTTTTTTI 


கூறுகள் 
தெக்காட்டின் கூறுகள் ( x , y ) 
தூரக்கோணக் கூறுகள் ( r , 8 ) 
கிளைத்தேற்றம் ( கி . தே . ) 
கன சதுரம் , முப்படி 
கனமூலம் , முப்படி மூலம் 
வளை கோடு, வளைவரை 
உருள்வளை 
உருளை 
D 
பதின் பகுப்பு , தசமம் 
குறையும் சார்பு 
வரையறு 
வரையறுத்த 
வரையறை 
சமன்பாட்டுப்படி 
சார்ந்த 
சார்ந்த மாறி , சார்புடை மாறி 
வகைக்கெழு 
இறங்கு வரிசை 
வகையீடு 
முழு வகையீடு 
வகைநுண் கணிதம் 
வகைக்கெழு 
வகைக்கெழுச் சமன்பாடு 
வகையிடு 
ஐப் பொறுத்து y ஐ வகையிடு 
வகையிடல் 
மடக்கை வகையிடல் 
பகுதி வகையிடல் 
தொடர்ந்து வகையிடல் 
இடப்பெயர்ச்சி 
வகு 
நீள வகுத்தல் 
E 
நீள் வளையம் 
சமன்பாடு 
சமன்பாட்டுப் படி 

சமபடிச் சமன்பாடு 
- ஒருபடிச் சமன்பாடு 


TITTI|| 


| 


Ellipse 
Equation 

degree of 

homogeneous 
Equation , linear 


|||| 


கலைச்சொற்கள் 


347 


|| 


--- 


| 


Equation , simultaneous 
Equilateral 
Bstimate 
Evaluate 
Expansion 
Explicit function 
Exponent 
Exponential theorem 
Expression 
Extension 


|| 


ஒருங்கமை சமன்பாடு 
சமபக்க 
தோராய மதிப்பிடு 
மதிப்பைக் காண் 
விரிப்பு 
வெளிப்படு சார்பு 
அடுக்குக் குறி 
அடுக்குக்குறித் தேற்றம் 
கோவை 
நீட்சி 


--- 


-- 


|| 


-- 


--- 


Factor 
Formula 
Fraction 

partial 

proper 
Function 

circular 
continuous 
decreasing 
discontinuous 
even 
explicit 
exponential 
homogeneous 
hyperbolic 
implicit 
increasing 
integral 
inverse 
linear 
many valued 
periodic 
rational 
rational integral 
single valued 


||| 


F 
காரணி , பகுப்பு 
வாய்பாடு 
பின்னம் 
பகுதிப் பின்னம் 
தகுபின்னம் 
சார்பு 
வட்டச்சார்பு 
தொடர்சார்பு 
குறையும் சார்பு 
தொடர்ச்சியற்ற சார்பு 
இரட்டைச் சார்பு 
வெளிப்படு சார்பு 
அடுக்குக்குறிச் சார்பு 
சமபடிச் சார்பு 
அதிபரவளைவுச் சார்பு 
உட்படு சார்பு 
கூடும் சார்பு 
முழுவெண் சார்பு 
நேர்மாறு சார்பு 
ஒருபடிச் சார்பு 
பன்மதிப்புச் சார்பு 
மீள் சார்பு 
விகிதமுறு சார்பு 
விகிதமுறு முழுச்சார்பு 
ஒருபதிப்புச் சார்பு 
G 

வரைகணிதம் , வடிவகணிதம் 
சாய்வு விகிதம் 


-- 


| 
| 


-- 


-- 


Geometry 
Gradient 


|| 


1 


348 


பொறியியற் கணக்கு 


Harmonic motion , simple 
Hyperbola 
Hypotenuse 


H 
தனியிசை இயக்கம் 
அதி பரவளைவு 
கர்ணம் 


- 


= 


| 


--- 


--- 


-- 
-- 


Illustration 
Increment 
Indefinite 
Independent 

variable 
Indeterminate 
Induction , Method of 
Infinite 

series 
Infinity 
Integer 
Interval 
Inverse ratio 
Irrational 


--- 


--- 


--- 


-- 


- 


-- 
--- 


I 
எடுத்துக்காட்டு 
கூடுதல் 
குறிப்பிடாத 
சாராத 
சாராத மாறி 
தேரா 
தொகுத்தறி முறை 
முடிவிலாத 
முடிவறு தொடர் 
முடிவிலி 
முழுவெண் 
இடைவெளி 
தலைகீழ் விகிதம் 
விகிதமுறாத 
L 
பக்கப்பரப்பு 
துணைத் தேற்றம் 
ஒத்த உறுப்புகள் 
எல்லை 
கோடு , வரை 
கிடைக்கோடு 
நேர்கோடு 
நிலைக்கோடு 
நேர்கோட்டுக்குரிய , ஒரு 

படித்தான. 
நேர்கோட்டு வேகவளர்ச்சி 
ஒருபடிச் சமன்பாடு 
நேர்கோட்டுத் திசைவேகம் 
இயங்குவழி 
மடக்கை 
பொது மடக்கை 
நேப்பியர் மடக்கை 
மடக்கை எடுத்து வகையிடல் 


-- 


Lateral surface 
Lomma 
Like terms 
Limit 
Lino 

horizontal 
straight - 

vertical 
Linear 


--- 
--- 


-- 


-- 


--- 
--- 


--- 


acceleration 
equation 

velocity 
Locus 
Logaritha 

Common 

Napierian 
Logarithmic differentiation 


| 


-- 


| 


கலைச்சொற்கள் 


349 


Metre 

centi 
cubic centi 

kilo 
Minus 
Motion , rectilinear 
Multiple 


M 
மீட்டர் ( மீ . ) 
சென்டிமீட்டர் ( செ.மீ. ) 
கனசென்டி மீட்டர் ( க.செ.மீ ) 
கிலோ மீட்டர் ( கி.மீ. ) 
குறை 
நேர்கோட்டியக்கம் 
மடங்கு 
N 
ஏறத்தாழ , தோராயமாக 
குறை 
புறக்கணிக்கத்தக்க 


எண் 


Nearly 
Negative 
Negligible 
Number 

even 
fractional 
irrational 
natural 
negative 
odd . 
positive 
rational 

real 
Numerator 
Numerical value 
Numerically 


3TTTTTTTTTTTTTTTTTTTTTTTTTI 
| 


. 


Obtuse angle 
Odd function 
Operator 
Opposite 
Order 

ascending 

descending 
Ordinate 
Origin 
Orthogonal 
Oscillate 


இரட்டையெண் 
பின்ன எண் 
விகிதமுறாவெண் 
இயற்கை யெண் 
குறையெண் 
ஒற்றை யெண் 
மிகையெண் 
விகிதமுறு எண் 
மெய்யெண் 
தொகுதி 
எண் மதிப்பு 
எண்ண்ளவில் 
0 
விரிகோணம் 
ஒற்றைச் சார்பு 
செயலி 
எதிரான 
வரிசை 
ஏறு வரிசை 
இறங்கு வரிசை 
நிலைத்தூரம் 
தொடக்கப் புள்ளி 
செங்குத்தான 
அலைதல் 
P 
பரவளைவு , பரவளையம் 
இணை 


Parabola 
Parallel 


350 


பொறியியற் கணக்கு 


Parameter 
Parametric equation 

co - ordinates 
Partial 

derivative 
differentiation 

fraction 
Particle 
Path 
Percent 
Percentage error 
Period 
Periodic 

function 
Perpendicular 
Plane 
Point 

stationary 

turning 
Polar co - ordinates 
Positivo 
Power 
Progression 

arithmetic 
geometric 

harmonic 
Projection 
Proof 
Proportion 

direct 

inverse 
Prove 
Pythagoras Theorem 


துணையலகு 
துணையலகு சமன்பாடு 
துணையலகு கூறுகள் 
பகுதிக்குரிய 
பகுதி வகைக்கெழு 
பகுதி - வகையிடல் 
பகுதி.பின்னம் 
துகள் 
பாதை 
நூற்றுவீதம் 
நூற்றுவீதப் பிழை 
காலம் 
காலவட்ட ஒழுங்குடைய 
மீள்சார்பு , திரும்பு சார்பு , 
செங்குத்தான 
சமதளம் 
புள்ளி 
கண நிலைப் புள்ளி 
திரும்பற் புள்ளி 
தூரக் கோணக் கூறுகள் ( r , 6 ) 
மிகை 
அடுக்கு 
வளர்ச்சி 
கூட்டுவளர்ச்சி 
பெருக்கு வளர்ச்சி 
இசைவளர்ச்சி 
வீழல் 
நிறுவல் 
விகித சமம் 
நேர்விகிதசமம் 
தலைகீழ் விகிதசமம் 
நிறுவு 
பிதகோரஸின் தேற்றம் 
Q 


III 
| 


| 
1 
| 
I 
| 


Quotient 


- 


ஈவு 


R 


Radian 
Radius 

vector 


| 
| 


ஆரையன் 
ஆரம் 
ஆரைத்திசையி 


| 


கலைச்சொற்கள் 


351 


||||| 


Rate 
Ratio 

constant 
direct 

inverse 
Rational 

fraction 
function 

integral function 
Real 
Rectilinear motion 
Right angle 
Root 
Rotation 


|| 
1 
| 


|| 
il 
| 


வீதம் 
விகிதம் 
* மாறா விகிதம் 
நேர்விகிதம் 
தலைகீழ் விகிதம் 
விகிதமுறும் 
விகிதமுறு பின்னம் 
விகிதமுறு சார்பு 
விகிதமுறு முழுவெண் சார்பு 
மெய்யான 
நேர்கோட்டியக்கம் 
செங்கோணம் 
மூலம் 
சுழற்சி 
S 
வினாடி , நொடி 
வட்டக்கோணப் பகுதி 
தொடர் 
அறவொருங்குத் தொடர் 
கூட்டற்றொடர் 
ஈருறுப்புத் தொடர் 
ஒருங்குத் தொடர் 
அடுக்குக்குறித் தொடர் 
பெருக்கற் றொடர் 
இசைத் தொடர் 
முடிவறு தொடர் 
மடக்கைத் தொடர் 
காட்டு 
சுருக்கு 
ஒருங்கமை சமன்பாடுகள் 
சாய்வு விகிதம் , சரிவு 
தீர் 
வேகம் 
கோளம் 
சமகோணச் சுருளி 
நியம 
செங்கோட்டடி 
தொடுகோட்டடி 
பிரதியிடல் 
கழித்தல் 


Second 
Sector 
Series 

absolutely convergent 
arithmetic 
binomial 
convergent 
exponential 
geometrical 
harmonic 
infinite 

logarithmic 
Show 
Simplify 
Simultaneous equations 
Slope 
Solve 
Speed 
Sphere 
Spiral , equiangular 
Standard 
Subnormal 
Subtangent 
Substitution 
Subtraction 


||| 


||| 


|||||| 


352 


பொறியியற் கணக்கு 


--- 


|| 


Successive 

differentiation 
Sum 
Summation 

of series 
Surface 
Symbol 
Symmetrical 
Symmetry 

cyclic 


|| 


| 


| 
| 
| 


Tangent ( geometry ) 
Terms 

like 
Theorem 

binomial 
exponential 

logarithmic 
Time 
Transformation 


-- 


தொடர்ந்த , அடுத்தடுத்த 
தொடர்ந்து வகையிடல் 
கூடுதல் 
கூட்டுதல் , கூட்டல் 
தொடர் கூட்டல் 
மேற்பரப்பு 
குறியீடு 
சமச்சீருள்ள 
சமச்சீர் 
வட்டச்சமச்சீர் 
T 
தொடுகோடு 
உறுப்புகள் 
ஒத்த உறுப்புகள் 
தேற்றம் 
ஈருறுப்புத் தேற்றம் 
அடுக்குக்குறித் தேற்றம் 
மடக்கைத் தேற்றம் 
நேரம் , காலம் 
மாற்றம் 
V 
மதிப்பு 
தனிமதிப்பு 
எல்லை மதிப்பு 
மாறி 
சார்ந்த மாறி 
சாராத மாறி 
ஏவரை 
திசைவேகம் 
சுழல்வேகம் 
சரிபார் 
உச்சிக்கோணம் 
கனஅளவு 
X 
- X. அச்சு , கிடை அச்சு 
Y 
- Y- அச்சு , நிலை அச்சு 
Z 


|| 


| 


Value 

absolute 

limiting 
Variable 

dependent 

independent 
Vector 
Velocity 

angular 
Verify 
Vertical anglo 
Volume 


X - axis 


Y - axis 


Zero 


பூச்சியம் 


* 


aachaalesalు సుతుండు తీసుకుంట etabasaheal యసం మ letesshall 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


சென்னை -600031 . 


229 


* 
தமிழில் பயில்பவர்க்குக் கல்லூரிப் பாடநூல்கள் 

( Tamil Medium Books for Colleges ) 
இதுவரை 606 நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன 

* 
மேலும் விரைவில் வெளிவருபவை 


பொறியியல் 
சட்டம் 
மருத்துவம் 
இயற்பியல் 
வேதியியல் 
தாவரவியல் 
விலங்கியல் 
கணிதம் 
வணிகவியல் 
பொருளாதாரம் 
புவியியல் 
வரலாறு 
மனையியல் 
தத்துவம் 
உளவியல் 
புள்ளியியல் 
கல்வி 
நிலப்பொதியியல் 
அரசியல் 


39 நூல்கள் 
17 
18 
23 
23 
13 
14 
17 
37 
21 
11 
29 

1 
4 
8 


அ 
sssssssss 
க்ஸ்க்க 
saesassischae 
ஃக்க்க்க்க் 


Press** 


8 
14 


6 


19 


hts 


கிடைக்குமிடம் : 
தமிழ்நாட் ப் பாடநூல் நிறுவனக் கிடங்கு 
( கல்ல கல்வி இயக்குநர் அலுவலகச் சுற்றுக்குள் ) 
கல்லூரிச் சாலை , நுங்கம்பாக்கம் , 

சென்னை -600006 


கல்லூரிட் பாடநூல் 


207 கழிவு வழங்கப்படும் 


கக்கல் 


aerp ** 


33 


中中 中 中 中 中 中 中中学 


